கணக்கு 


10 


பாடநூல் 


சிப் 


தமிழ்நாட்டுப் 


இறுவரை 


தமிழ் 


பாடநூல் நிறுவனம் 


கணக்கு 


பத்தாம் வகுப்பு 


தமிழ்நாட்டுப் 


சம் 


பாடநூல் நிறுவனம் 


சென்னை 


© தமிழ்நாட்டு அரசு 
முதல் பதிப்பு - 1982 


ஆசிரியர்கள் : 

திரு . எஸ் . அருள் மரியதாஸ் 
உதவி ஆசிரியர் 
தூய கேபிரியல் மேல்நிலைப் பள்ளி 
சென்னை . 


திரு . து . இராஜகோபாலன் 
உதவி ஆசிரியர் 
டி . இ . எல் . சி . மேல்நிலைப் பள்ளி 
புதுக்கோட்டை . 


மதிப்புரையாளர்கள் ! 

திரு . எஸ் . எஸ் . இராஜகோபாலன் 
தலைமை ஆசிரியர் 
சர்வஜன மேல்நிலைப் பள்னி 


கோவை . 


திரு . தா . ராமானுஜம் 
தலைமை ஆசிரியர் 
இந்து மேல்நிலைப் பள்ளி 
சென்னை . 


விலை : 


ரூ.4-40 


இந்திய அரசு சலுகை விலையில் வழங்கிய 60 ஜி.எஸ்.எம் . 
தாளில் இந்நூல் அச்சிடப்பட்டுள்ளது . 


அச்சிட்டோர் : 
சண்முகம் பிரஸ் பிரைவேட் லிமிடெட் , சென்னை .800001 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 . 


கணமொழி 


2. எண் முறையினம் 


35 


3. அல்ஜிப்ரா 


59 


... 


4. புள்ளி இயல் 


111 


... 


5. அளவியல் 


158 


* 


8. அணிகள் 


201 


-- 


7. வடிவ இயல் 


... 


282 


8. வரைபடங்கள் 


... 


315 


9. மூக்கோண இயல் 


889 


... 


10. பிற்சேர்க்கைகள் 


878 


அறிவியலாளன் உண்மையை நேசிப்பான் . 

உண்மையை 
நேசிப்பது எதற்கு ? உண்மையை உண்மைக்காகவே 
நேசிப்பது - அது எங்கே போய் முடியும் என்றாலும் சரி . 


-லூதர் பார்பாங்க 


1 . 


கணமொழி 


1.1 . கணங்கள் வரையறை 


கணங்களைப்பற்றி நாம் முன் வகுப்புகளில் கற்றவற்றினை 
நினைவு கூர்ந்து தொகுப்போம் . 


பண்டங்களின் நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்பே கணம் 
எனப்படும் . உயரமான மனிதன் , நல்ல மாணவன் ஆகியவை 
நன்கு வரையறுக்கப்படாத தொகுப்புகள் . எனவே , இவை கணங் 
களல்ல . 160 செமீ - க்கு அதிகமான உயரமுள்ள மனிதர் , 
எல்லாப் பாடங்களிலும் 85 - க்குமேல் மதிப்பெண் பெற்ற மாணவர் 
ஆகியவை நன்கு வரையறுக்கப்பட்டவை . எனவே , 

இவை 
கணங்களாகும் . 


கணம் A = { 5 , 8 , 9 , 15 } எனில் , 

5E A , 9 E A , 104 A , 12 4 A 


கணங்களைக் குறிக்கும் முறைகள் : 
1. பட்டியல் முறை : 

{ 1 , 2 , 3 , 4 } , { ஆசிரியர் , மாணவர் , பெற்றோர் } 
{ முல்லை , மல்லிகை } 


2. வர்ணனை முறை : 

{ இயலெண்கள் } , { பூக்கள் } , 
{ வகுப்பிலுள்ள மாணவர்கள் } 


3 . 


கணக்குறியீடு முறை : 
{ x / x ஓர் இரட்டை எண் } , { x / 1 < x < 10 , x E N } 


கணங்களிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அக் கணத்தின் 
ஆதி எண் எனப்படும் . 


எடுத்துக்காட்டு : 

n { 1 , 2 , 5 , 9 } = 4 


2 


இரு கணங்கள் ஒரே உறுப்புகளைக் கொண்டு இருந்தால் 
அவை சம கணங்கள் ஆகும் . இரு கணங்களின் ஆதி எண்கள் 
சமமானால் அவை சமான கணங்கள் ஆகும் . 


எடுத்துக்காட்டு : 

{ 1 , 2 , 3 !, { 3 , 1 , 2 } இவை சம கணங்கள் . 

{ 1,2,3 } , { a , b.c ) இவை சமான கணங்கள் . 
ஆதி எண் எண்ணிலி ஆனால் அஃது எண்ணிலி கணம் 
ஆகும் . 


எடுத்துக்காட்டு : 

N = { 1 , 2 , 3 , ... } 
ஆதி எண் எண்ணிடத் தக்கதெனின் , அஃது எண்ணிடத் 
தக்க கணம் ஆகும் . 


எடுத்துக்காட்டு : 

{ 7 , 8 , 9 , 12 , 17 } 
ஆதி எண் பூச்சியமெனின் அஃது வெற்றுக் கணம் ஆகும் . 
எடுத்துக்காட்டு : 


வெற்றுக் கணத்தை - என்ற எழுத்தாலும் குறிக்கலாம் . 
பத்துக்குக் குறைவான ஈரிலக்க எண் , நான்கு பக்கங்களுள்ள 
அறுகோணங்கள் , 4. க்கும் 5- க்கும் இடைப்பட்ட முழு எண் இவற் 
றைக் கொண்ட கணங்கள் வெற்றுக் கணங்கள் ஆகும் . 


கணம் B- யிலுள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் A இன் உறுப் 
பானால் கணம் B , கணம் A இன் உட்கணம் எனப்படும் . 
பண்பை BE A என எழுதலாம் . ஒரு கணமே அதன் உட்கணமு 
மாகும் . வெற்றுக் கணம் எல்லாக் கணங்களின் ஓர் உட்கண 
மாகக் கொள்ளப்படும் . 


A = { 5 , 8 , 12 , 17 , 25 } எனின் , 

{ 5 , 8 , 12 } , { 8 , 17 ; 25 } , { 12 , 25 } , { 8 } , { } 
ஆகியவை A இன் சில உட்கணங்கள் ஆகும் . 


கொண்ட 


கணம் 

முழுவதுமல்லாதவாறு உறுப்புகளைக் 
உட்கணம் தகு உட்கணம் எனப்படும் . 


3 


{ 2 } , { 2 , 3 } , என்பவை 1 , 2 , 3 } இன் தகு உட்கணங் 
களாகும் . ஒரு கணம் அக் கணத்தின் தகா உட்கணம் ஆகும் . 


ஒரு கணத்தின் உட்கணங்கள் அனைத்தும் கொண்ட கணம் 
அக்கணத்தின் அடுக்குக் கணம் எனப்படும் . 


A = 1 , 2 } இன் அடுக்குக் கணம் 


P ( A ) 


{ { 1 , 2 } , { 1 } , { 2 } , { } } 


n [ P ( A ) ] 


4 


23 


X = 1 , 2,3 } இன் அடுக்குக் கணம் 
P ( X ) 1 , 2 , 

1 , 2 } , { 1 , 


1 


{ 1 } , { 2 } , { 3 } . { } 

n [ P( x) ] 8 23 
பொதுவாக n ( A ) = p எனின் , n [ P ( A ) ] = 2 ஆகும் . 


{ } 

P ( A ) ] 


பயிற்சி 1-1 


W 


1. பின் வருவனவற்றைக் கணக்குறியீட்டு முறையில் எழுதுக . 

( அ ) 1 , 3 , 5 , 7 , ... } ( ஆ ) 13 , 6 , 9 , ... } 
( இ ) 14 , 5 , 6 , 7 , 8 , 9 } ( ஈ ) { -1 , - 2 , -3 , ..... ! 
( உ ) { முக்கோணம் , நாற்கரம் , ஐங்கோணம் , .... 3 


2. கணங்களையும் அவற்றின் உட்கணங்களையும் பொருத்துக . 


கணங்கள் 


உட்கணங்கள் 


( அ ) { 4 , 7 , 9 , 11 , 12 } 


( ஆ ) { --4 , - 2 , -1 , 7 , 8 , 11 } 
( இ ) { 1 , 2 , 3 , ... } 
( ஈ ) { 2 , 4 , 6 , ... } 


( i ) { x / x = 5n + 1 , 

RE N } 
( ii ) { 7 , 11 , 4 } 
( iii ) { 8 , 16 , 24 , .. } 
( iv ) { -1 } 


3. கீழ்க்காணும் கணங்களின் அடுக்குக் கணங்களை எழுதுக . 

( அ ) { 5.9 } ( ஆ ) { a , b , c } ( இ ) { 9 } 


4 


4. சில கணங்களின் ஆதி எண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன 

அவற்றின் அடுக்குக் கணங்களின் ஆதி எண்களைக் கூறுக . 
( அ ) . 4 ( ஆ ) 6 ( இ ) 2 ( ஈ ) 3 ( உ ) 1 


5. ( அ ) n [ P ( A ) ] = 32 எனில் , n ( A ) என்ன ? 

( ஆ ) n [ P ( A ) ] = 512 எனில் , n ( A ) என்ன ? 
( இ ) n ( A ) = K எனில் , n [ P ( A ) ] என்ன ? 
( ஈ ) n ( A ) 

n ( A ) = 0 எனில் , n [ P( A ) ] என்ன ? 


விடைகள் 


1. ( அ ) { x ] x ஓர் ஒற்றை முழு எண் } 

( ஆ ) { x / x மூன்றின் மடங்கு , x E N } . 
( இ ) { x / 3 < x < 10 , x E N } 

( ஈ ) • { x } x ஒரு குறை முழு } ( உ ) { x / x ஒரு ப்லகோணம்; } 
2. ( அ ) ii ( ஆ ) iv ( இ ) 1 

( இ ) i ( ஈ ) iii . 


8. ( அ ) { { 5 , 9 } , { 5 } , { 9 } , { } } 
( ஆ ) { { a , b , c } , { a , b } , { b, c } , { c , a } , 

{ a } , { b } , { c } , { } } 
( இ ) { { 9 } , { } } 


4. ( அ ) 16 ( ஆ ) 64 ( இ ) 4 ( ஈ ) 8 ( உ ) 2 
5. ( அ ) 5 ( ஆ ) 9 ( இ ) 2 . ( ஈ ) 1 ஏனெனில் 


A = { } ; P ( A ) = { } } } 


1.2 . 


கணச்செயல்கள் 


நினைவு கூர்க : 

A = { 1 , 3 , 5 , 7 } ; 


B = { 2 , 3 , 4 , 5 , 8 


எனில் , ADB = { 3 , 5 } 

AUB = { 1 , 2 , 3 , 4 , 5 , 7 , 8 } 


5 


AnB ( A வெட்டு B ) என்பது கணங்கள் A , B ஆகிய இரண் 
டிலும் உள்ள பொதுவான உறுப்புகளைக் கொண்ட கணமாகும் . 


AUB ( A சேர்ப்பு B ) என்பது கணம் A அல்லது கணம் B 
ஆகிய இரண்டில் ஒன்றிலாவது உள்ள உறுப்புகளைக் கொண்ட 
கணமாகும் . இவற்றை வென்படத்தில் பின்வருமாறு குறிக்கலாம் . 


1 


3 : 


2 


5 


5 


7 


4 


8 


ANB 
படம் 1-1 . 


= 1 


13+ 


-2 


7 


5 +F4-8 


AUB 
படம் 1.2 . 


வெட்டுக் கணம் வெற்றுக் கணமாக 

உள்ள 

கணங்கள் 
ஒவ்வாக்கணங்கள் எனப்படும் , 

வெட்டுக் கணம் வெற்றுக் கணமன்று எனில் , அவை 
வெட்டும் கணங்கள் ஆகும் . 
எடுத்துக்காட்டு : 

A = { 2 , 4 , 5 , 7 , 9 } , B = { 3 , 6 , 9 , 12 , 15 , 18 } 
எனில் , AU B , A B காண்க . n ( A ) , n ( B ) , n (An B ) , 
n ( A U B ) இவற்றைக் கண்டு இவற்றிடையே உள்ள தொடர் 
பைக் காண்க . 


6 


AUB = { 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 9 , 12 , 15 , 18 } . 


2 5 


3 6 


9 


12 


4 


7 


18 


15 


படம் 1-3 . 


n ( AU B ) = 10 , An B = { 9 } , ( A ) B ) = 1 . 
n ( A ) = 5 , n ( B ) = 6 
N ( A ) + 1 ( B ) = 1 ( AUB) +1 ( AI B ) 11 


மேலும் பல கணங்களை எடுத்துக்கொண்டு 

h ( AU B ) = n ( A ) + n ( B ) - n ( 0 B ) 
என்பதன் மெய்ம்மையைச் சரிபார்க்கவும் . 


A B = { } எனில் , n ( A U B ) = * ( A ) + n ( B ) 


எடுத்துக்காட்டு : 

கீழ்க்கண்டவற்றில் AUB , AA B ஆகியவற்றைக் காண்க . 


1. A = { 4,7,9,11,13 } , 

{ B { 2 , 3 , 4 , 11 , 13 , 15 } 
An B = { 4 , 11 , 13 } 
AUB = { 2 , 3 , 4 , 7 , 9 , 11 , 13 , 15 } 


2. A = { ஒற்றை இயலெண்கள் } , 

B { இரட்டை இயலெண்கள் } 
A = { 1 , 3 , 5 , 7 , ... } , B = { 2 , 4 , 6 , 8 , ... } 

AO B { } , A- யும் , B- யும் ஒவ்வாக்கணங்கள் . 
AUB = { 1 , 2 , 3 , 4 ...... } = { இயலெண்கள் } 


பயிற்சி 1-2 


1. A = , 

{ 0 , 1. 3 , 4 } , B = { 1 , 2 , 3,5 } 
C ) { 1 , 3 , 4 , 5 } எனில் , A U B , BU C. AUC 
ஆகியவற்றைக் காண்க . 


2 
. 


A = { 5 , 7 , 9 , 9 } , B = { 3 , 7 , 4 , 6 } 
C = { 7 , 4 , 6 , 10 } எனில் . A B , BIC. AnC 
ஆகியவற்றைக் காண்க . 


எனில் , 


3. A { 3 , 7 , 9 , 11 } B = { 4. 5 , 6 , 8 } 

A U B , An B ஆகியவற்றைக் காண்க . 


n ( A U B ) 


4. காலியிடங்களைப் பூர்த்தி செய்க . 

n ( A ) n ( B ) n ( ANB ) 
( அ ) 5 

4 

3 
6 

7 


8 


3 


6 


4 


5 


( ஈ ) 
( உ ) 
( ஊ ) 


ம*I| 


6 


7 


3 


0 


5 


5. A = { 1 , 2 , 3 , 4 , 5 } , A U B { 1 , 2 , 3 ...., 9 } 

An B = { 4 , 5 } கணம் B ஐக் காண்க . 
n (AUB ) + n ( ANB ) n ( A ) + n ( B ) என்பதைச் 
சரி பார்க்க . 


8. வென்படம் வரைந்து சரிபார்க்க . 

( அ ) AUB = BU A , ( ஆ ) An B = BO A. 


விடை கள் 


{ 0,1,2,3,4,5 } , { 1,2,3.4,5 } , { 0,1,8,4,5 } 
2. { 3 , 7 } , { 4 , 6 , 7 } , { 7 ) 
3. { 3 , 4 , 5 , 6 , 7 , 3 , 9 , 11 } , { } 
4. 6 , 5 , 2 , 3 , 3 , 2 
5 . { 4 , 5 , 6 , 7 , 8 , 9 } 


8 


1-3 . கண முற்றொருமை 1 : 

AU (BO C ) = ( A U B ) D ( AUTC ) 
A = { 4 , 5 , 11 , 13 } , B = { 6 , 8 , 11 , 12 , 13 } , 
C = { 3 , 4 , 8 , 12 , 13 ) 

மூன்று கணங்களை 
எடுத்துக்கொள்வோம் . 


என்ற 


BOC = { 8 , 12 , 13 } 


எனவே , AU ( BO ( ) = { 4 , 5 , 11 , 13 } U { 8 , 12 , 13 } 

= { 4. 5. 8 , 11 , 12 , 13 } 
AU B = { 4, 5 , 6 , 8 , 11 , 12 , 13 } 
A U C = { 3 , 4 , 5 , 8 , 11 , 12 , 13 } 


( AU B ) D ( AU ( ) 

= { 4,5,6,8,11,12,13 } n { 3,4,5,8,11,12,13 } 
= { 4,5,8,11,12,13 ) 


எனவே , AU ( BO C ) = { ( A U B ) ? ( A U C ) } என ஊகிக்கலாம் . 
மேலும் , பல கணங்களை ஆய்ந்து இக் கூற்றைச் சரிபார்க்கவும் . 
இதனை வென்படம் மூலம் விளக்கலாம் . 


A 


BB 


C 


Bn C 
படம் 1-4 . 


9 


A. 


B 


CС 


AU (BNC ) 


ULO 1-5 , 


A 


B 


AUB 


படம் 1-6 . 


10 


AL 


B 


C 


AUC 
படம் 1-7 . 


A 


B 


CC 


( A UBI ( AUTC ) 

படம் 1-8 . 


பயிற்சி 1-3 


கீழ்க்காணும் கணங்களில் AUB , AUC BOC ஆகியவற் 
றைக் கண்டு AU ( BOc ) = ( AUB ) O ( AUC ) என்ற முற்றொரு 
மையைச் சரிபார்க்கவும் . 


2. 


கணம் A கணம் B 

கணம் C 
1 . { 0 , 1 , 2 , 3 , 4 , 5 } { 1 , 3 , 5 , 7 } { 2 , 4 , 7 , 9.11 } 
{ a , b , c , d , e } { b , d , e } 

{ a , e , f , g } 
3. { 2 , 5 , 8 , 9 } { 3,4,5,6,9,11 } { 2 , 8 , 9 } 
4. { 1 , 2 , 3 } { 3 , 4 , 5 } { 6 , 7 , 8 , 9 } 
5 . { p , q , r , s } 

{ 2 , 3.5 } { 2 , 5 , p , r ) 


விடைகள் 


1 . 


{ 0 , 1 , 2 , 3 , 4 , 5 , 7 } . { 0 , 1 , 2 , 3 , 4 , 5 , 7 , 9 , 11 
{ 7 } , { 0 , 1 , 2 , 3 , 4 , 5 , 7 } 


2 . 


3 . 


{ a , b , c , d , e } , { a , b , c , d , e , f , g } , { e } , 
{ a , b , c , d , e } 
12 , 3 , 4 , 5 , 6 , 8 , 9 , 11 } , [ 2 , 5 , 8 , 9 } , { 9 } 
{ 2 , 5 , 8 , 9 , 
{ 1 , 2 , 3 , 4 , 5 } . { 1 , 2 , 3 , 6 , 7 , 8 , 9 } { } 
{ 1 , 2 , 3 , 
{ p , q , r , s , 2 , 3 , 5 } . { p , q . r , 8. 2 , 5 } , { 2 , 53 
{ p , q , r , s , 2 , 5 } 


5 . 


1.4 . கணமுற்றொருமை 2 : 

An ( BUC ) = ( ADB ) U ( AIC ) 
A = { 1 , 3 , 4 , 5 , 7 } , B = { 2 , 3 , 4 , 7 , 8 , 9 } , 

C 4 , 5. 8. 9 } 
என்ற மூன்று கணங்களை எடுத்துக் கொள்வோம் . 

BUC = { 2 , 3 , 4 , 5 , 7 , 8 , 9 , 
AN ( BUC 
( BUC ) { 1 , 3 , 4 , 5 , 7 } 0 { 2 , 3,4,5,7,8,9 } 

{ 3 , 4 , 5 , 7 } 
ANB = { 3 , 4 , 7 } 

AnC = { 4 , 5 } 
( AnB ) U ( Anc ) = { 3 , 4 , 7 } U { 4 , 5 

= { 3 , 4 , 5 , 7 } 
எனவே . An {BUC ) = ( ADB ) U ( ADC ) எனக் காண்கிறோம் . 


பயிற்சி 1.4 
1. பயிற்சி 1.3 இல் கொடுக்கப்பட்டுள்ள கணங்கள் A , B , C 

ஐக் கொண்டு AnB . AnC , BUC ஆகியவற்றைக் 

கண்டு மேற்கண்ட முற்றொருமையைச் சரிபார்க்கவும் . 
9. AN ( BUC ) = ( ANB) U ( ANC) stoso . QOUS ULU 

மூலம் சரி பார்க்கவும் . 


விடைகள் 


2 
. 


1 . { 1 , 3 , 5 , , { 2 , 4 ) , 

{ 1 , 2 , 3 , 4 , 5 , 7 , 9 , 11 } , { 1 , 2 , 3 , 4 , 5 , 
{ b , d, ¢ } , { a , e } , { a , b , d , e, f, 8 } , 

{ a . b , d . e } 
3 . { 5 , 9 } . { 2 , 8 , 9 } , 

{ 2 , 3 , 4 , 5 , 6 , 8 , 9 , 11 } . { 2 , 5 , 8 , 9 } 
4 . { 3 } . { } , { 3 , 4 5 , 6 , 7 , 8 , 9 } , { 3 } 
5. { } , { p , r } . { p.r. 2. 3 , 5 } , { p , r } 


1 : 5 நிரப்புக் கணங்கள் 

நினைவு படுத்திக் கொள்க : 
அனைத்துக் கணம் 8 = 15. 6 , 7 , 8 , 9 } , 

A = 7 , 8 } எனில் 
A இன் நிரப்புக்கணம் A { 5 , 6 , 9 } 


A இன் நிரப்புக்கணம் A என்பது அனைத்துக் கணத்தில் 
A இல் உள்ள உறுப்புகள் அல்லாத பிற உறுப்புகளைக் 
கொண்டது . 


பயிற்சி 1.5 
1. 8 = { 1 , 2 , 3 , 4 , 5 , ... } . A = { 2 , 4 , 6 , 8 , ... } . 

எனில் , A ஐக் காண்க . 
2. 8 = { a , b , c , d , c , f . g , h } , 

A = | b , d , e , j } , B = { a , b , c , f , h } 
எனில் , A , B , A UB , A O B ஆகியவற்றைக் காண்க 


1 


TS * 


3. சி 


{ .11 , 18 , 14. 15 , 17 , 19 , 21 , 23 } 
A 113 , 15 , 17 } . B { 15 , 17 , 21 , 23 : 
C ( 13 , 17 , 19 , 21 } எனில் 

( AUB ) , ( BUC ) . ( AOC) ஆகியவற்றைக் காண்க . 
4. என்பதை அனைத்துக் கணமாகக் கொண்டு AUA , 

AAA , ஆகியவற்றைக் காண்க . 


5 
. 


8 = 11 , 2 , 3.4 ... 15 } 
A { 15 - க்குக் குறைவான மூன்றின் மடங்கிகள் , 
ஏனில் A ஐக் காண்க . 


- 


6. ( அ ) 8 

= { இயலெண்கள் } , 

ஒற்றை இயலெண்கள் } , A யாது ? 
( ஆ ) முழுக்கள் } , B 

மிகை முழுக்கள் 
B யாது ? 

{ மெய்யெண்கள் } , 
X விகித முறா எண்கள் } , X யாது ? 
( ஈ ) 8 

= 1 ஆங்கில எழுத்துகள் } , 
V = 1 ஆங்கில உயிரெழுத்துகள் } , V யாது ? 


t 


7. மேலே கொடுக்கப்பட்ட கணக்குகள் 1 , 3 - களில் உள்ள 
கணங்களைக் கொண்டு A , B ஆகியவற்றைக் கண்டு ( A ) , ( B ) 
ஆகியவற்றைக் காண்க A , B கணங்களோடு உள்ள தொடர்ப 
என்ன ? 


8. மேற்கண்ட கணக்கில் . AUA , ATA , ஆகியவற்றைக் 
காண்க . வென்படத்தில் அவற்றைக் குறித்துக் காட்டவும் . 


8. ( அ ) n ( E ) = 20 ; n ( A ) 12 ; n ( A ) = ? 
( ஆ ) n ( E ) 
n ( E ) = 42 ; n ( X ) 

42 ; } 1 ( X ) = 26 ; n ( X ) = ? 
( இ ) n ( E ) = 30 ; n ( M ) 16 ; n ( M ) = ? 
( ஈ ) n ( E ) = 40 ; n ( A ) = 6 ; n ( B ) 10 ; BC A 

எனில் B இல் இல்லாத A இன் உறுப்பு எத்தனை ? 


10. ( ( 

( அ ) n ( E ) = 145 ; n ( AUB ) = 98 ; n [ (AUB) ] = ?. 
( ஆ ) n ( E ) = 84 ; n ( A ) = 58 ; # 2 ( B ) = 54 ; 

n [ ( AUB ) ] = 12 ; n ( ADB ) = ? 


க- X - 1 


14 


விடைகள் 


= B. 


1. 1 , 3 , 5 , 7 ....! 
3. { 11 , 14 , 19 } . { 11. 14 } , { 11 , 14 , 15 , 19 , 21 , 23 , 
5. 1 , 2 , 4 , 5 , 7 , 8 , 10 , 11 , 13 , 14 } 
8. ( ஆ ) { 0 , குறை முழுக்கள் , 

( ஈ ) ஆங்கில மெய்யெழுத்துகள் } 
7. ( A ) - A ; ( B ) 
9. ( அ ) 8 , ( ஆ ) 16 , ( இ ) 14 , ( ஈ ) 24 
10. ( அ ) 47 , ( ஆ ) n ( AUB ) = 72 , 

n ( AAB ) = 58 +54 - 72 = 40 .. 
1.6 . டீ மார்க்கன் விதி ( 1 ) : ( AUB) = A OB 

8 = { 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 } என்போம் . 
A = { 1 , 2 , 3 } B = 13 , 4 , 5 , 6 என்போம் . 
A = { 4 , 5 , 6 , 7 , 8 }} B 

B = { 1 , 2 , 7 , 8 } 
AUB = { 1 , 2 , 3 , 4 , 5 , 6 } , 
( AUB ) = { 1 , 2 , 3 , 4 , 5 , 8 = { 7 , 8 } 
, A OB 4,5,6,7,801, 2 , 7 , 8 } { 7 , 8 , 
எனவே ( AUB) = A B ஆகும் . 

இரு கணங்களின் சேர்ப்புக் கணத்தின் நிரப்புக் கணம் 
அக்கணங்களின் நிரப்புக் கணங்களின் வெட்டுக் கணம் ஆகும் . 
இது டீமார்க்கனின் விதிகளில் ஒன்றாகும் . 

இதனை வென்படம் மூலமும் சரிபார்க்கலாம் . 


A 


B 


AUB 
படம் 1-9 . 


VA 


es 


E 


( AUB ) 
ULÜ 1-10 . 


A 
ULL 1.11 . 


b 
UL. 1-12 . 


16 


B 


a 


A n B 
படம் 1-13 . 


பயிற்சி 1.6 
கீழ்க்காணும் கணங்களைக் கொண்டு டீமார்க்கனின் முதல் 
விதியைச் சரிபார்க்கவும் . 
அனைத்துக் கணம் 

கணம் A 

கணம் B 
1. { 1,2,3 , .. , 10 } 

{ 1,3,5,7 } { 2,5,7,9,10 } 
2. { x | 6 < x < 18, XEN } 28,12,16 } { 6,12,14 } 
8. { x | -4 < x < 6 , x E Z } { x | 0 < x < 4 , x € Z } 

{x1-2 < x < 8 , xeZ 
4. { 2,5,7,9,11,13,14 } { 9,11,13 } { 2,5,9,14 } 
5. { 5,6,9,11,13,17,18 } { 6.9 , 13 , 17 } { 5,9 , 17,18 } 
1.7 டீ மார்க்கன் விதி ( 2 ) : ( An B ) = A UB 

8 = { 1 , 2 , 3 , 4 , ... 10 } என்போம் . 
A = { 3 , 5 , 7 , 8 , 9 } , B = { 2 , 5 , 8 , 7 } , என்போம் ... 
A = 11 , 2 , 4 , 6 , 10 } , B = { 1 , 3 , 4 , 8 , 9 , 10 } 
A0B = { 5 , 7 } 
( ADB) = { 1 , 2 , 3 , 4 , 6 , 8 , 9 , 10 } 
A UB = { 1 , 2 , 4 , 6 , 10 } U 1 , 3 , 4 , 8 , 9 , 10 

= { 1 , 2 , 3 , 4 , 6 , 8 , 9 , 10 } 
எனவே ( ADB) = A UB ஆகும் . 


17 


இரு கணங்களின் வெட்டுக் கணத்தின் நிரப்புக் கணம் 
அவற்றின் தனிப்பட்ட நிரப்புக் கணங்களின் சேர்ப்புக் கணம் 
ஆகும் . இது டீ மார்க்கன் விதிகளில் மற்றொன்றாகும் . 


மனதிற் கொள்க : 

( AUB ) A AB 
( ADB ) = A UB 


வெட்டு , சேர்ப்பு குறிகளின் இடங்களைக் கவனித்து டீ மார்க்கன் 
விதிகளை அறிந்து கொள்ளவும் . 


பயிற்சி 17 


1. பயிற்சி 1.6 இல் உள்ள கணங்களைக் கொண்டு டீ மார்க் 

கனின் இரண்டாம் விதியைச் சரிபார்க்க . 


2. ( ADB ) = A UB 

சரிபார்க்க . 


என்பதை 

வென்படம் 


மூலம் 


1-8 . வென்படத்தின்மூலம் தீர்வுகள் 


நினைவு கூர்க : 

n ( AUB ) = n ( A ) + n ( B ) - n ( AN B ) 


எடுத்துக்காட்டு : 

தேர்வு எழுதிய 100 மாணவர்களில் 48 பேர் 
கணிதத்தில் தேர்ச்சி பெற்றனர் . 40 பேர் ஆங்கிலத்தில் தேர்ச்சி 
பெற்றனர் . 25 பேர் இரண்டு பாடங்களிலும் தேறினர் . ஒன்றி 
லுமே தேர்ச்சியடையாதவர்கள் எத்தனை பேர் ? 


1 


= 48 


தீர்வு : 

A = { கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் } என்க . 
n (A ) 
B = { ஆங்கிலத்தில் தேர்ச்சிபெற்றவர்கள் } என்க . 
n ( B ) = 40 
ANB = { ஆங்கிலத்திலும் கணிதத்திலும் தேர்ச்சி பெற்ற 

வர்கள் } 
n ( ADB ) = 25 
M. X - 2 


- 


18 


விவரங்களை வென்படத்தில் குறிக்க . 


48 


40 


A 


B 


48-25 = 23/25 40-25 = 15 


படம் 1.14 . 


வென்படத்திலிருந்து 

n ( AUB ) - 23 + 25 + 15 


= 63 


ஒன்றிலுமே தேர்ச்சியடையாதவர்கள் 

= 100 - 63 
37 பேர் . 


பயிற்சி 1-8 


வென்படங்கள் மூலம் தீர்வு காண்க . 


( மனக்கணக்கு 1-6 ) 
1. nn ( A ) = 20 , n ( B ) = 50 , 11 ( AD B ) 

50 , n ( ADB ) = 15 , n ( AUB ) = ? 
2. " n ( A ) = 72 , n ( B ) = 80 , n ( AB ) = 40 , h ( AUB) = ? 


3. n ( A ) = 35 , n ( B ) = 50 , n ( AU B ) = 70 , 12 ( ALB ) = ? 


4. n (A ) = 52 , n ( B ) = 40 , n ( AUB ) = 80 , 11 ( AMB) = ? 
5. n ( AUB ) = 60 , } 1 ( B ) 

80 , n ( B ) = 80 , n ( AnB) = 20 , n ( A ) = ? 
6. n ( AUB ) = 60 , n (A ) 25 , n ( AnB ) = 10 , 11 ( B ) = ? 


19 


7. ஒரு தெருவில் வாழும் 200 பேர்களில் 120 பேர் காபி 

அருந்துகின்றனர் . 70 பேர் தேனீர் அருந்துகின்றனர். 
80 பேர் காபி , தேனீர் இரண்டும் அருந்துகின்றனர் . 

ஒன்றுமே அருந்தாதவர்கள் எத்தனை பேர் ? 
8. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களில் 28 பேர் இயற் 

பியலும் , 21 பேர் வேதியியலும் , 11 பேர் இரண்டு பாடங் 
களையுமே எடுக்கின்றனர் . இப் பாடங்களில் ஒன்றை 
யாவது பயிலாத மாணவர் அவ் வகுப்பில் இல்லை 
யென்றால் , ( அ ) இயற்பியல் மட்டும் , ( ஆ ) வேதியியல் 
மட்டும் படிப்பவர்கள் எத்தனை பேர் ? வகுப்பிலுள்ள 

மாணவர்கள் எத்தனை பேர் ? 
9. ஒரு நிறுவனத்தில் 40 பேர் உற்பத்திப் பிரிவிலும் , 30 

பேர் அலுவலகப் பிரிவிலும் பணியாற்றுகின்றனர் . அவர் 
களில் 20 பேர் இரு இடங்களிலும் பணியாற்றுகின்றனர் 

என்றால் நிறுவனத்திலுள்ள ஊழியர்கள் எத்தனை பேர் ? 
10. ஒரு வகுப்பிலுள்ள 32 மாணவர்கள் கோவைக்கு சுற்றுலா 

சென்றனர் . 20 பேர் வேளாண்மைப் பல்கலைக்கழகப் 
பொருட்காட்சியையும் , 21 பேர் காடு இயல் பொருட் ." 
காட்சியையும் பார்த்தனர் . காடு இயல் பொருட்காட்சி 
யைப் பாராதவர்கள் எத்தனை பேர் ? 


விடைகள் 


( 7 ) 70 ; ( 8 ) 15 , 10 , 36 ; ( 9 ) 50 ; ( 10 ) 11 . 
1-9 . மூன்று கணங்களை ஒட்டிய கணக்குகள் 
சூத்திரம் : ANBnC # 4 எனில் 
n ( AUBUC) . = n ( A ) + -n ( B ) + n ( C ) -n ( AnB ) -n ( BIC ) 

-n (AC) + n ( A ) BIC ) 
இச் சூத்திரத்தைப் பயன்படுத்துவதைவிட வென்படங்களின் 
துணைகொண்டு தீர்வு காணுதல் எளிது . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு பள்ளியில் தொடர்ந்தாற்போல் மூன்று நாள்களுக்கு 
நடந்த விழாவில் முதல் நாள் விழாவிற்கு 140 பேரும் , 2 ஆம் நாள் 
விழாவிற்கு 100 பேரும் , 3 ஆம் நாள் விழாவிற்கு 170 பேரும் 
வருகை தந்தனர் . 35 பேர் மூன்று 

35 பேர் மூன்று நாள்களிலும் வருகை 
தந்தனர் . 55 பேர் முதல் இரு நாள்கள் மட்டும் வருகை தந்தனர் . 


20 


80 பேர் முதல் நாளும் , 3 ஆம் நாளும் மட்டும் வருகை தந்தனர் . 
85 பேர் 2 ஆம் , 3 ஆம் நாள்களில் வருகை தந்தனர் எனில் , 

1. முதல் நாள் மட்டும் வருகை தந்தவர்கள் எத்தனை பேர் ? 
2. 2 ஆம் நாள் மட்டும் வருகை தந்தவர்கள் எத்தனை பேர் ? 

3. 3 ஆம் நாள் மட்டும் வருகை தந்தவர்கள் எத்தனை பேர் 
தீர்வு .. 
A = { முதல் நாள் மட்டும் வருகை தந்தவர்கள் } 

n ( A ) = 140 
B = { இரண்டாம் நாள் மட்டும் வருகை தந்தவர்கள் } 

n ( B ) = 100 
C = { மூன்றாம் நாள் மட்டும் வருகை தந்தவர்கள் } 

n ( C ) = 170 


= 35 பேர் . 
= 65 பேர் . 


மூன்று நாட்களிலும் வருகை தந்தவர்கள் 
முதல் நாள் , 2 - ம் நாள் மட்டும் வருகை தந்தவர்கள் 
2 - ம் நாள் , 3 - ம் நாள் மட்டும் வருகை தந்தவர்கள் 
முதல் நாள் , 3 - ம் நாள் மட்டும் வருகை தந்தவர்கள் 

இவ் விவரங்களை வென்படத்தில் குறிக்க . 


- 85 பேர் . 


- 80 பேர் . 


100 


140 


AA 


B 


முதல் 
நாள் 
140- 
( 
20 
+ 
35 
+ 
45 
) 
= 
40 


55-35:20) 


100- 
(20 
+ 
35 
+ 
30 
) 
= 
15 
2 
ஆம் 
நாள் 


35 


65-35 
: 30 


( 80-35 : 45 


3 ஆம் நாள் 
170- ( 45 + 35 + 30 )-50) 


C 


170 


படம் 1-15 . 


21 


40 பேர் . 


படத்திலிருந்து , 

முதல் நாள் மட்டும் வருகை தந்தவர்கள் 
இரண்டாம் நாள் மட்டும் வருகை தந்தவர்கள் 
மூன்றாம் நாள் மட்டும் வருகை தந்தவர்கள் 


= 15 பேர் . 


= 60 பேர் . 


பயிற்சி 1-9 


வென்படங்களின் உதவி கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள 
கணக்குகளின் தீர்வு காண்க . 


1. ஒரு வகுப்பில் 60 மாணவர்கள் பயிலுகின்றனர் . இவர் 

களில் 25 பேர் கால்பந்தும் , 20 பேர் ஹாக்கியும் , 
30 பேர் கிரிக்கெட்டும் விளையாடுகின்றனர் . 12 
பேர் கால்பந்தும் , 

ஹாக்கியும் விளையாடுகின்றனர் . 
9 பேர் 

ஹாக்கியும் , கிரிக்கெட்டும் விளையாடுகின் 
றனர் . 

13 பேர் கிரிக்கெட்டும் . கால்பந்தும் விளை 
யாடுகின்றனர் . 5 பேர்கள் மூன்று ஆட்டங்களையும் 
விளையாடுகின்றனர் எனில், 


( 1 ) ஒன்றுமே விளையாடாதவர்கள் எத்தனை பேர் ? 
( 2 ) கிரிக்கெட் மட்டும் விளையாடுவோர் எத்தனை 

பேர் ? 
( 3 ) கால்பந்து மட்டும் விளையாடுவோர் எத்தனை பேர் ? 


2. ஒரு பள்ளியில் பத்தாம் வகுப்பில் நடந்த தேர்வில் 

ஆங்கிலத்தில் 50 பேரும் , கணிதத்தில் 70 பேரும் ,, 
அறிவியலில் 60 பேரும் தேர்ச்சி பெற்றனர் . ஆங்கிலத் 
திலும் கணிதத்திலும் 15 பேரும் , கணிதத்திலும் அறிவிய 
லிலும் 20 பேரும் , ஆங்கிலத்திலும் அறிவியலிலும் 30 
பேரும் தேர்ச்சிபெற்றனர் . 8 பேர் மூன்றிலும் தேர்ச்சி 
பெற்றனர் எனில் , 
( 1 ) ஆங்கிலத்தில் மட்டுமே தேர்ச்சியடைந்தவர்கள் 

எத்தனை பேர் ? 
( 2 ) கணிதத்தில் மட்டுமே தேர்ச்சி பெற்றவர்களின் 

எண்ணிக்கை என்ன ? 
( 3 ) அறிவியலில் மட்டுமே தேர்ச்சிபெற்றவர்கள் 

எத்தனை பேர் ? 


22 


வானொலியில் இசை . பேச்சு , நாடகம் ஆகிய மூன்று 
நிகழ்ச்சிகளைப்பற்றி மாணவரிடையே நடத்தப்பட்ட 
ஆய்வினின்று பெறப்பட்ட தகவல்கள் பின் வருமாறு . 


நிகழ்ச்சி 


கேட்டவர் 


இசை 


60 % 
40 % 


பேச்சு 


பேச்சு மட்டும் 


10 % 


நாடகம் மட்டும் 
இசை , பேச்சு கேட்டு நாடகம் கேளாதவர் 
இசை , நாடகம் கேட்டு பேச்சைக் கேளாதவர் 
மூன்று நிகழ்ச்சிகளையும் கேட்டவர் 


10 % 
15 % 
20 % 
5 % 


இத் தகவல்களினின்று , ( அ ) இசை நிகழ்ச்சியை மட்டும் 
கேட்டவர் ( ஆ ) எந்நிகழ்ச்சியையும் கேளாதவர் என்ன விழுக் 
காடு ? எந்நிகழ்ச்சியை மிகவும் அதிகமான பேர் கேட்டனர் ? 


4. பந்தயங்களில் கலந்துகொண்ட மாணவர்களின் விவரம் 

பின் வருமாறு . 
பந்தயம் 

போட்டியாளர் 


100 மீ 


30 


200 மீ 


18 


400 மீ 


12 


இவர்களில் மூவர் மூன்று பந்தயங்களிலும் , 18 பேர் 100 மீ 
ஓட்டத்தில் மட்டும் , 3 பேர் 200 மீ ஓட்டத்தில் மட்டும் கலந்து 
கொண்டனர் . 100 மீ ஓட்டத்தில் பங்குகொண்டவர் யாரும் 
400 மீ ஓட்டத்தில் கலந்துகொள்ளவில்லை . பந்தயங்களில் 
கலந்துகொண்ட மொத்த போட்டியாளர்கள் எத்தனை பேர் ? 


5. n ( A ) = 30 , n ( B ) 

30 , n ( B ) = 20 , n ( C )) = 40 
K ( AUB ) = 13 , n ( BIC ) = 11 , n ( AIC) = 18 
n ( Anonc ) = 6 எனில் , n ( AUBUC ) காண்க . 


6. பின் வரும் வென்படத்தில் , ஏதேனும் ஒரு விவரத்தைக் 
குறைக்கவும் : இதர விவரங்களைக் கொண்டு ஒரு கணக்கு 


23 


உண்டாக்கவும் . வெவ்வேறு மாணவர் வெவ்வேறு விவரங்களை 
மறைக்க வேறுபட்ட கணக்குகள் கிடைக்கும் . அவற்றைத் தீர்த்து 
பயிற்சி பெறவும் . 


23 


7 


11 


9 


16 


28 


21 


படம் 1.16 . 


1-10 . சார்பு வரையறை 

சென்ற வகுப்பில் சார்புகளைப் பற்றிக் கற்றவற்றை முதலில் 
நினைவு கூர்வோம் . 


A , B என்பன வெற்றல்லாத இரு கணங்களென்க . கணம் 
A இல் உள்ள ஒவ்வோர் உறுப்பும் கணம் B இல் ஒரே ஒரு உறுப் 
போடு பிணைக்கப்பட்டால் அப் பிணைப்பு சார்பு எனப்படும் . 


ஒவ்வொரு , ஒரே ஒரு என்ற சொற்களை நன்கு கவனிக் 
கவும் . A இன் உறுப்பு a- க்கு பிணைக்கப்பட்டுள்ள இன் 
உறுப்பு b , a இன் பிம்பம் எனப்படும் . 5 பிணைந்த a , b இன் முன் 
பிம்பம் எனப்படும் . 


கீழே A = { ay , a , ag < 4 } என்ற கணத்தின் உறுப்புகளுக் 
கும் { by , be . bs } என்ற கணத்தின் உறுப்புகளுக்கும் நால் 
வகைப் பிணைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன . 


24 


a1 


-bi 


02 


-b2 


a 3 
04 


b3 


( 91 ) 


ULLO 1-17 . 


aa : 


bi 


Az 


be 


0.3 


A 4 


ba 


( 9b ) 


ULD 1-18 . 


ai 


bi 


a2 


-b2 


Cl3 


b3 


014 


Ulmi 1-19 , 


25 


d1 


-bi 


Q2 


b2) 


Q3 . 
04 


b3, 


( 5 ) 
படம் 1.20 . 


படம் 


சார்பா ? 


மதிப்பகம் 


வீச்சகம் 


பிணைப்புக் 
கணம் 


( அ ) | { al.az , ag , a4 } | { -bi , b ,, bs } } { ( ay , hy ) , அன்று 14 - க்கு 

( a ,, b ), பிம்பம் இல்லை . 
( as , bs ) } | ஒவ்வொரு 
என்ற 

நிபந் 
தனை 
வேற வில்லை . 


நிறை 


( ஆ ) { ajay ag.o ; } | { b..b ,, bs } | { (ay . bs) , சார்பன்று. 

( a ) , b ) . 1 - க்கு 
( a , b , ) , பிம்பங்கள் உள் 
( as , bs ) , ளன . ஒரே ஒரு 
( a4 , b , ) } என்ற 

நிபந் 
தனை 

நிறை 
வேறவில்லை , 


சார்பு . 


( இ ) . { al , a ,, ag.a4 } | { 54.b , .bs- }| { ( ay , b ), 

( a , b , ) , 
{ as , b , ) . 

( as . bs ) } 
( ஈ ) { ay , a ,, ag.ay } | { -b ,, be } { ( ay , by ) , 

( a ,, 6. ) . 
( as , bs ) , 
( 44 , bs ) } 


சார்பு . 


கவனிக்க : ( அ ) , ( ஆ ) - க்களில் , பிணைப்புக்கணத்திலுள்ள 
உறுப்புகளின் எண்ணிக்கை 3 - ம் , 5 - ம் ஆகும் . மதிப்பகத்திலுள்ள 
உறுப்புகள் 4. அவை ஒவ்வொன்றிற்கும் ஒரேயொரு பிம்பம் 


26 


அமையவேண்டுமாதலால் , பிணைப்புக்கணத்திலுள்ள உறுப்பு 
களின் எண்ணிக்கை 4 - க்கு கூடவோ , குறையவோ இருந்தால் , 
பிணைப்பு சார்பாகாது . பிணைப்புக்கணத்திலுள்ள வரிசைச் 
சோடிகள் மதிப்பகத்திலுள்ள ஒவ்வொரு உறுப்பிணைவும் முத 
லுறுப்பாகக் கொண்டிருந்தால் பிணைப்பு சார்பாகம் . 
எடுத்துக்காட்டு : 

1 . { ( 7 , 3 ) . ( - 2 , 5 ) . ( -3 . 4 ) , ( -1 , 4 ) } 
பிணைப்புக்கணத்திலுள்ள முதலுறுப்புகள் வேறானவை . 
ஆகவே இஃது ஒரு சார்பு . 
மதிப்பகம் ( 7 , - 2 , - 3 , -1 } , வீச்சகம் 3.5,4 } 

1 1 1 1 1 
2. A = { 1. 3. 5 } , B 

6 5 

4 

ஒ 2 


{ 0, 


பிணைப்புக்கணம் f 


} 
( 1. 1 ) . (3, 1.). (5, 4 )} 
வீச்சகம் { 1 , , } . இஃது ஒரு சார்பு . 


> 


3. } 

A = - 3 - 2. - 1. 0 , 1 , 2.3 } , 

B = N. f ( x ) x + 2 என்ற விதிப்படி 
பிணைப்பு துணை மதிப்பகம் 1 , 2 , 3 , ... } 
f ( 3 ) = -3 + 2 = -1 ; f ( -2) = -2 + 2 = 0 

-1 . 0 என்பவை துணை மதிப்பகத்தில் , இல்லையாதலால் , 
இது சார்பாகாது . 


பயிற்சி 1-10 
1. பின் வரும் படங்களில் காட்டப்பட்ட பிணைப்புகள் 

சார்புகளா என ஆய்க . ஒவ்வொன்றிற்கும் மதிப்பகம் , 
துணை மதிப்பகம் , வீச்சகம் , பிணைப்புக் கணம் ஆகிய 
வற்றைக் காண்க . 


11 


2 


a 


b 


C 


d 


3 


4 . 


5 


A 
( அ ) 


( ஆ ) N 


W 


B 


N 


2 3 4 
படம் 1-21 . 


-5-4- 3 -2 -1 0 1 2 3 

படம் 1.22 . 


27 


p 


9 


-3 


2 


m 


n 


4 


9 


படம் 1-28 . 


படம் 1.24 . 


2 . 


A = { 01 , 2 , 3 , 4 } , B = - 4 , - 3 , -2 , -1 , 0 } 
பிணைப்பு f : A + B , f ( x ) = -2x என்ற விதிப்படி 
அமைகிறது . இஃது ஒரு சார்பா ? 


3 , ( 3 , 3 ) , ( -3 , 2 ) , ( 1 , 6 ) , ( 0 , 5 ) , ( -5 , 0 ) என்ற 

பிணைப்புக்கணம் ஒரு சார்பாகுமா ? பிணைப்பு விதியைக் 
காண்க . 


4. பிணைப்பு f : A -- > B இன் விதி f ( x ) = x ? -4 . 

A = B N ஆனால் f ஒரு சார்பாகுமா எனக் காண்க . 
5. பிணைப்பு f : z – 2 இன் விதி f ( x ) = 2x + 1 , 

x > 0 ஆனால் , x , x < 0 ஆனால் , அஃது ஒரு 
சார்பு எனக் காட்டுக . { -5 , -2 , - 1 , 0 , 1 

{ , 3 } . 
என்ற மதிப்பகத்தின் வீச்சகத்தைக் காண்க . 


விடைகள் 


2 , 3 } / 


1. ( அ ) சார்பு ; { a , b , c , d { , { 1 , 2 , 3 , 4 } , 12 , 3 } 

{ ( a , 3 ) ( b , 2 ) , ( c , 2 ) , ( d , 3 ) } 
( ஆ ) சார்பு ; 1 , 2 , 3 , 4 , 5 } , -5 , -4 , 

{ --5 , -4 , -3 , -2 , -13 

{ ( 1 , - 1 ) , ( 2 , - 2 ) , ( 3 , --3 ) , ( 4 , -4 ) , ( 5 , -5 ) } 
( இ ) சார்பன்று ; q- க்கு பிம்பம் இல்லை . 
( ஈ ) சார்பு : 1-3 , -2 , 0 , 2 } , 10 , 4 , 9 } , 10 , 4 , 9 } , 

( -3 , 9 ) , ( -2 , 4 ) , ( 0 , 0 ) , ( 2 , 4 ) } 


2. சார்பன்று ; 3 , 4 என்ற 

இல்லை . 


உறுப்புகளுக்குப் 


பிம்பங்கள் 


28 


3. ஆம் . f ( x ) = x + 5 . 


ஆகிய உறுப்புகளுக்குப் பிம்பங்கள் 


4. சார்பன்று ; 1 , 2 

இல்லை . 
5. { 5 , 2 , 1 , 3 , 7 } 


1-11 . சார்பு மதிப்பீடு 


f ( x ) குறியீடு 

f : ( 0 , 1 ) , ( 3,5 ) , ( 4 , -3) என்ற வரிசைப்படுத்தப் 
பட்ட சோடிகளால் ஆன கணத்தை எடுத்துக் கொள்வோம் . 


f இன் மதிப்பகம் = Q , 3 , 4 } 
f இன் வீச்சகம் = { 1 , 5 , -3 } 
f ( 0 ) = 1 , f ( 3 ) = 5. f ( 4 ) = -3 


f என்ற சார்பின் ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட சோடி ( x , y ) 
எனில் f ( x ) = y ஆகும் . 


. 


எடுத்துக்காட்டு 1 : 

f = { ( x , y )/ y = 4x -7 } எனில் , 1 ( 0 ) , f ( 2 ) , f ( -5 ) 
கியவற்றைக் காண்க . 


தீர்வு : 

f ( x ) = 4x - 7 
f ( 0 ) = 4 ( 0 ) -7 

0-7 


f ( x ) = 4x -7 
f ( 2 ) = 4 ( 2 ) -7 


f ( x ) 
f ( -5 ) = 4 ( -5 ) -7 

= - 20 -7 

27 . 


-- 


எடுத்துக்காட்டு 2 
f ( x) = 3x2 x + 2 

வரையறுக்கப்பட்ட சார்பில் 
f இன் மதிப்பகம் 1 , 3 , - 3 } எனில் f இன் வீச்சகத்தைக் 
காண்க . 


என 


29 


f ( x ) = 3x2 -- * + 2 
f ( 1 ) = 3 ( 1 ) 3 -1 +.2 

= 3-1 +2 


f ( 3 ) = 3 ( 3 ) 2 - 3 + 2 

27 - 3 +2 
26 . 


= 4 


f (x ) 

x + 2 
f ( -3 ) = 3 ( -3 ) 2 - ( -3 ) + 2 

= 27 + 3 + 2 


= 32 


இன் வீச்சகம் = { 4 , 26 , 32 } 


பயிற்சி 1-11 


1 , f = { ( x , y ) | y = 4x - 1 } எனில் , 

f ( 0 ) , f ( 4 ) , f ( -2 ) ஆகியவற்றைக் காண்க . 


2. g = { ( x , y ) | y = -3x + 2 } எனில் , 

g ( 1 ) , g ( 2 ) , g ( -3 ) ஆகியவற்றைக் காண்க . 


8. f ( x ) = x2 - 7 எனில் , f ( 2 ) , f ( -4 ) , f ( 5 ) 

ஆகியவற்றைக் காண்க . 


4. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சார்பின் மதிப்பகம் 

D எனில் அச் சார்பின் வீச்சகத்தைக் காண்க . 
( a ) f ( x ) = x2 + 1 , 

D = ( 1 , -1 , 0 ) 
( b) g (x ) = x2 - x +1 D = ( 2 , 3 , - 5 ) 
( c) r ( x ) = 2x3 +3 

D = ( 0,1 , 2) 
( d ) h ( x ) = 3x3 - 2x + 7D = ( - 1 , -2 , - 3 ) 
( e ) k ( x ) = ( 2x - 3 ) 2 D = ( 1 , -1 , 2 , 5 ) 


5 . 


f ( x ) = 3x - 5 , g ( x ) = x2 + 4 , h ( x ) = 3x - 5 

எனில் , பின்வருவனவற்றைக் காண்க . 
( a ) f ( 1 ) + g ( 2 ) 

( b ) f ( -2 ) + g ( 3 ) 
( c ) h ( -4 ) + g ( -5 ) ( d ) h ( -1 ) - g ( --3 ) 
( e ) g ( -8 ) + h ( -2 ) ( f ) g ( 7 ) - h ( -3 ) 
( g ) g ( h ( - 3 ) ] 

( h ) h [ s ( 4 ) ] 


30 


விடைகள் 


1. - 1.15 , - 9. 4. ( a ) ( 2,1 ) ( d ) ( 12 , 23 , 40 ) 
5. ( a ) 6 ( d ) -21 ( g ) 200 . 


பாடச் சுருக்கம் 


1. பண்டங்களின் நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்பு கணம் 

எனப்படும் . 


2. கணம் A இலுள்ள உறுப்பு ஒவ்வொன்றும் கணம் B இன் 

உறுப்பானால் , கணம் A , கணம் B இன் உட்கணமாகும் . AEB . 
ஒரு கணமும் வெற்றுக் கணமும் அக் கணத்தின் உட்கணங் 
களாகும் . 


ஒரு கணத்தின் உட்கணங்களால் உருவான கணம் அடுக்குக் 
கணம் எனப்படும் . 


கணத்தின் ஆதி எண் P ஆனால் , அதன் அடுக்குக் கணத் 
தின் ஆதி எண் 29 . 


3. இரு கணங்களிலுள்ள பொதுவான உறுப்புகளைக் கொண்டு 

அமையும் கணம் அக்கணங்களின் வெட்டு ஆகும் . 


இரு கணங்களில் ஏதேனும் ஒன்றிலாவது உள்ள உறுப்புக் 
களைக் கொண்டு அமைக்கப்படும் கணம் அக் கணங்களின் 
சேர்ப்பு எனப்படும் . 


அனைத்துக் கணத்தில் ஒரு கணத்தில் இல்லாத உறுப்பு 
களைக் கொண்டு அமையும் கணம் அக்கணத்தின் நிரப்புக் 
கணமாகும் . 


--4 . ( அ ) ( i ) n ( AUB ) = n ( A ) + n ( B ) - n ( AnB ) 

(ii ) n ( AUBUC ) = n ( A ) + n ( B ) + n ( C ) - n ( A ( B ) 

- n ( BIC ) - n ( CnA ) + n ( ANBIC ) 
( ஆ ) AU ( BnC ) = ( AUB ) n ( AUC ) 
( இ ) An ( BUC ) = ( AQB ) U ( ANC ) 

( ஈ ) ( AUB ) = A B 
( உ ) ( ALB ) = A UB . 


31 


5. ஒரு கணத்திலுள்ள ஒவ்வோர் உறுப்பும் மற்றொரு கணத்தில் 

ஒரே ஓர் உறுப்போடு பிணைக்கப்பட்டால் , அப்பிணைப்பு 
சார்பு எனப்படும் . 


முதல் கணம் மதிப்பகம் என்றும் , இரண்டாம் கணம் துணை 
மதிப்பகம் என்றும் அழைக்கப்படும் . 


இரண்டாம் கணத்தில் பிணைந்த உறுப்புகள் மட்டும் உள்ள 
கணம் வீச்சகம் எனப்படும் . 


வீச்சகம் துணை மதிப்பகத்தின் உட்கணமாகும் .. 


மதிப்பகத்திலுள்ள உறுப்போடு பிணைக்கப்படும் வீச்சகத்தி 
லுள்ள உறுப்பு முதலுறுப்பின் பிம்பம் எனப்படும் . 


தன்னறிவுச் சோதனை 


1. இயல் எண் கணத்திலுள்ள பின்ன எண்களைக் கொண்ட 

கணம் எத்தகையது ? 


2. , 

{ x | 2 < x < 7 , x E N } எனும் கணத்தை பட்டியல் 

முறையில் எழுதுக . 
3. A = { 2 , 4 , 9 , 12 , 17 } , B = { - 5 , -4 , 0 , 7 } , 

C = { - 4 , 4 , 12 , 18 } ஆனால் , ( அ ) AUB ; ( ஆ ) AUC ; 
( இ ) BUC ; ( ஈ ) AnB ; ( உ ) AnC ; ( ஊ ) BIC ஆகியவற் 
றைக் காண்க . 


4. மேற்கண்ட கணக்கிலுள்ள கணங்களைக் கொண்டு 

( அ ) ( AUB ) nC = ( AnC ) U ( BIC ) 
( ஆ ) ( ADB ) UC = ( AUC ) ) ( BUC ) 
( இ ) n ( BUC ) = n ( B ) + n ( C ) - n ( BIC ) என்பவற்றைச் 

சரிபார்க்க . 


5. ஓரிலக்க இயலெண் கணம் அனைத்துக் கணம் . A = { பகா 

எண்கள் } எனில் 4 இன் நிரப்புக் கணம் A என்ன ? 


6. டீ மார்க்கன் விதிகளைக் கூறுக . தேவைக்கேற்ப கணங் 

களை வரையறுத்துக் கொண்டு அவ் விதிகளைச் சரிபார்க்க . 


32 


7. ஒரு வகுப்பிலுள்ள 45 மாணவர்களில் 25 பேர் பாடத் தெரிந் 

தவர்கள் . 20 பேர் ஆடத் தெரிந்தவர்கள் . 10 பேர் பாடவும் 
ஆடவும் தெரிந்தவர்களெனில் , பாடவோ , 

ஆடவோ , 
இரண்டுமே தெரியாதவர்கள் எத்தனை பேர் ? 


3. ஒரு விற்பனையாளர் மக்களிடையேயுள்ள பான பழக்க 

வழக்கங்களைத் தனது அலுவலகத்திற்கு அனுப்பினார் . 


மொத்தம் சந்தித்தவர்கள் 


= 1000 பேர் 


300 பேர் 


டீ மட்டும் பருகுபவர்கள் 
காபி மட்டும் பருகுபவர்கள் 
கொக்கோ மட்டும் பருகுபவர்கள் 


150 பேர் 


= 


200 பேர் 


50 பேர் 


டீ , கொக்கோ இரண்டும் அருந்துபவர்கள் 
காபி , கொக்கோ இரண்டும் அருந்துபவர்கள் = 


100 பேர் 


11 


70 பேர் 


டீ , காபி இரண்டும் அருந்துபவர்கள் 
மூன்று பானங்களும் அருந்துபவர்கள் 


|1 


20 பேர் 


ஒரு பானமும் அருந்தாதவர்கள் 


110 பேர் 


வேலையினின்றி 


தலைமையிடம் விற்பனையாளரை 
நீக்கியது . காரணம் என்ன ? 


9. கீழ்க்கண்ட வரிசைச் சோடியில் எவை எவை சார்புகளாகும் ? 

( அ ) { ( 4 , 1 ) , ( 4 , 2 ) . ( 4 , 3 ) , ( 4 , 5 ) } , 
( ஆ ) { ( 1 , 1 ) , ( 1 , 2 ) , ( 2 , 2 ) , ( 1 , 4 ) } , 
( இ ) { ( 2 , 2 ) , ( 3 , 4 ) , ( 4 , 3 ) , ( 1 ; 1 ) } , 
( ஈ ) { ( 1 , 3 ) , ( 2 , 3 ) , ( 3 , 4 ) , ( 3 , 5 ) } , 
( உ ) { ( 4 , 1 ) , ( 3 , 2 ) , ( 4 , 2 ) } 
( ஊ ) { ( 6 , 2 ) , ( 5 , 3 ) , ( 44) } 


10. f ( x ) = 2x2 + x - 5 என்ற சார்பில் ( 0 , -5 ) , ( -2 ; -1 ) , 

( 1 , --1 ) , ( 3 , 16 ) ஆகிய வரிசைச் சோடிகளில் எவை 
பொருந்தும் ? { 4 , -3 , -1 } என்ற மதிப்பகத்திற்கான 
வீச்சகத்தினைக் காண்க . 


an - 1 X an + 3 +1 


33 


தேர்வுக்கு அன்று 


கணித மன்றம் - மேடை 1 


-ஃபைபோனாசி வரிசை : 
ஃபைபோனாசி என்று 

என்று அறியப்பெறும் பைசா நகரத்தைச் 
சார்ந்த இலியோனார்டோ என்ற அறிஞர் ஓர் எண் தொடர் 
வரிசையினை உலகிற்கு அளித்தார் . 


1 , 1 , 2 , 3 , 5 , 8 , 13 , 21 , 34,55 , 89 , 


இதன் அமைப்பு முறையை ஊன்றிக் கவனித்தறிக . அடுத்த 
" சில உறுப்புகளைக் காண்க . இவ் வரிசையில் அடுத்தடுத்து 
அமைந்த இரு எண்களை எடுத்துக் கொள்வோம் . 8 , 13 
அவற்றின் பெருக்கற்பலன் காண்க . 

8X13 = 104 


அவற்றை அடுத்த எண்களின் பெருக்கற்பலனைக் காண்க . 

5x21 = 105 


அவற்றினின்று இரு இடங்களைத் தள்ளியுள்ள எண்களின் 
பெருக்கற்பலன் காண்க . 

3X34 = 102 


அவற்றினின்று மூன்று இடங்கள் தள்ளியுள்ள எண்களின் 
பெருக்கற்பலன் காண்க . 

2X55 = 110 


அவற்றினின்று நான்கு இடங்கள் தள்ளியுள்ள எண்களின் 
பெருக்கற்பலன் காண்க . 

1x89 = 89 


இது போல வேறு சில இணை எண்களை எடுத்துக்கொண்டு 
கீழ்க்கண்ட கூற்றுகள் மெய்யானவையா என ஆய்க . 


( ar என்பது வரிசையில் 1 ஆவது உறுப்பு ) 


1. an 


= an - 1 + an - 2 


2 . 


an X an + 1 


3 . 


an xanti 


= an - 2 X an + 3 = 2 
= an - 3 X an + 4 = 6 


4. an X an + 1 


5. arx an + 1 


= 

an - 4 X an + s + 15 
= a.2 + 1 


6. am - 1 X an + 1 
M.X. -3 


10. an -5Xan + 6 


34 


7. ahrz X an + ? 


an ? + 1 


8. an - s X an + 35 


ana + 22 


e . an - 4 X an + 4 


= as + 32 


a.: + 52 


11. an + an + , உம் ஒரு ஃபைபோனாசி வரிசை எண் . 


12. a + a , + as + .... + an 

+ an = an + 3 - 1 


எவையேனும் இரண்டு எண்களை எழுதுக . அவற்றின் 
கூடுதலை மூன்றாம் எண்ணாகக் கொள்க . இரண்டாம் , மூன்றாம் 
எண்களின் கூடுதலை நான்காம் எண்ணாகக் கொள்க . தொடர் 
வரிசையை வைத்து மேற்கண்ட கூற்றுகளின் மெய்ம்மையை 
ஆய்க . சூரியகாந்திப் பூவின் சுழல் அமைப்பு , ஒற்றைத் 
தண்டுள்ள தாவரங்களில் இலைகளின் எண்ணிக்கை போன்ற பல 
வற்றிற்கும் ஃபைபோனாசி தொடர் வரிசைக்கும் பல தொடர்புகள் 
காணப்படுகின்றன . இவற்றினை அறிய முற்படுக . 


2. எண் முறையினம் 


* 2.1 . மெய்யெண்கள் 


நினைவு கூர்க : 

N = { 1 , 2 , 3 , ... 3 
W = { 0 , 1 , 2 , 3 , ... } 
Z = { ... -3 , - 2 , -1 , 0 , 1 , 2 , 3 , ... } 
Q = விகிதமுறு எண்கள் } 
R = { மெய்யெண்கள் 


@w} z ]GR 


NcWcZcOCR 


படம் 2.1 . 


36 


பயிற்சி 2-1 
கீழ்க்காணும் கூற்றுகளில் எவை மெய் , எவை மெய்யல்ல 
எனக் கூறுக . 
( அ ) எல்லா இயலெண்களும் முழு எண்களே . 
( ஆ ) ஓர் எண் முழு எண் ஆனால் அஃது இயல் எண்ணே . 
( இ ) இரு முழுக்களின் பெருக்கற்பலன் ஒரு முழு எண் . 
( ஈ ) எம் முழுவையும் ஒரு விகிதமுறு எண்ணாகக் கூற 

. 
முடியும் . 
( உ ) மெய்யெண் கணத்தின் உறுப்புகள் எல்லாம் விகிதமுறா 

எண்கள் . 
( ஊ ) விகிதமுறு எண்ணையும் விகிதமுறா எண்ணையும் 

கூட்டக் கிடைக்கும் எண் மெய்யெண் . 


2. கீழ்க்காணும் எண்களில் எவை விகிதமுறா எண்கள் , எவை , 
விகிதமுறு எண்கள் எனக் காண்க . 
7 

4 ( இ ) 

4 


( ஊ ) 315 ( எ ) - (ஏ) 8 + 4v3 


2.2 . மெய்யெண்களின் பண்புகள் 

a , b , c E R எனில் 
1. 4+ b ER ( கூட்டல் அடைவுப் பண்பு ) 
2. a + b = b + a ( கூட்டல் மாற்றுப் பண்பு ) 
3. { a + b ) + c = a + ( b + c ) ( கூட்டல் சேர்ப்புப் பண்பு 
4. a + 0 = a ( கூட்டல் சமனிப் பண்பு ) 
5. a + ( - a ) = 0 ( கூட்டல் தலைகீழிப் பண்பு ) 
6. a x b ER ( பெருக்கல் அடைவுப் பண்பு ) 
7. ax b = bxa ( பெருக்கல் மாற்றுப் பண்பு ) 
8. ( axb ) xc = ax ( bxc ) ( பெருக்கல் சேர்ப்புப் பண்பு )) 
9. ax1 = 1xa = a ( பெருக்கல் சமனிப் பண்பு ) 
10. axml = a - 1xa = 1 ( பெருக்கல் தலைகீழிப் பண்பு ) 

இதில் a + 0 என்பதைக் கவனிக்க . 
11. ax ( b + c ) = axb + axc ( பங்கீட்டுப் பண்பு ) 


37 


பயிற்சி 2-2 


கீழ்க் காணும் எண்களைக் கொண்டு மெய்யெண் கணத்தின் 
பண்புகளைச் சரிபார்க்க . 


b 


1 . 


4 


2 . 


3 . 


-ல 
ல 


மலைமைய 


5 


4. 


2 
3 


3 
4 


5 . 


12 


NS 


010 


6. 2 + vS 


3-15 


2.3 . மெய்யெண்கணமும் அதன் உட்கணங்களும் 

கீழ்க் காணும் அட்டவணை மெய்யெண்களின் பண்புகள் , 
மெய்யெண்கணத்தின் உட்கணங்களில் எவற்றிற்குப் பொருந்தும் 
என்பதைக் காட்டுகிறது . 


பண்பு 


N 


W 


Z 


Q + 


R 


கூட்டல் செயல் 


// / 


V 


/ 


1. அடைவுப் பண்பு 


2. சேர்ப்புப் பண்பு 


V 


3. கூட்டல் சமனி ( 0 ) 


X | VV V 


4. கூட்டல் தலைகீழி 


xx Vx 


V 


5. மாற்றுப் பண்பு 


✓V 


L 


38 


பண்பு 


N W 


N 


Q 
+ 


. 


R 


பெருக்கல் செயல் 


////// 


1. அடைவுப் பண்பு 


2. சேர்ப்புப் பண்பு 


✓ 


✓/ 


// 

✓/ 


3. பெருக்கல் சமனி ( 1 ) 


பு 


4. பெருக்கல் தலைகீழி 


X | X 


x | / / 


5. மாற்றுப் பண்பு 


✓ / 


6. பங்கீட்டுப் பண்பு 


V / 


/ 


V/ 


/ 


பயிற்சி 2-3 
1. கீழ்க்காணும் கூற்றுகளில் எவை மெய் , எவை மெய்யல்ல 

எனக் கூறுக . 
( அ ) இயல் எண்களின் கணம் கூட்டல் சமனியைப் பெற் 

றுள்ளது . 
( ஆ ) முழு எண்களின் கணம் கூட்டல் தலைகீழியைப் பெற் 

றுள்ளது . 
( இ ) முழுக்களின் கணம் பெருக்கல் செயலுக்கு அடைவு 

பெற்றுள்ளது . 
( ஈ ) இயல் எண்களின் கணத்தில் பெருக்கல் சமனி உள்ளது . 
( உ ) விகிதமுறு எண்களின் கணத்தில் பெருக்கல் தலைகீழி 


உள்ளது . 


2. a + x = a எனில் x E N ஆக இருக்கமுடியுமா ? 


3. a x x 

a x x = 1 எனில் x E Z ஆக இருக்கமுடியுமா ? 
4. a , b E R எனில் a + b = b + a என்பது உண்மையா ? 
5. a , b , c E Z எனில் a ( b + c ) = ab + ac என்பது உண்மையா ? 


39 


2.4 . கூட்டுத் தொடர் வரிசை 


( 1 ) 4 , 7 , 10 , 13 , 


( 2 ) 5 , 10 , 15 , 20 , ... 


( 3 ) 8 , 6 , 4 , 2 , 0 , 
( 4 ) 5 , 11 , 17 , 23 , 


மேற் காணப்படும் தொடர் வரிசைகளைக் கவனிக்க . அடுத் 
தடுத்துள்ள எண்களிடையேயுள்ள வித்தியாசங்கள் சமமாக 
உள்ளன . 


( 1 ) இல் வித்தியாசம் 3 


| 


( 2 ) இல் வித்தியாசம் 5 


( 3 ) இல் வித்தியாசம் - 2 


( 4 ) இல் வித்தியாசம் 6 


இத்தகைய தொடர் வரிசைகள் கூட்டுத் தொடர் வரிசைகள் 
எனப்படும் . 


பொதுவாக a , a + d , a + 2d , ... என்பது ஒரு கூட்டுத் 
தொடர் வரிசையாகும் . இதில் முதல் உறுப்பு “ a , “ d ” என்பது 
பொது வித்தியாசம் ஆகும் . 


முதல் உறுப்பு 


2 ஆம் உறுப்பு = ( a + d ) = a + ( 2 - 1 ) d 


3 ஆம் உறுப்பு = a + 2d = a + ( 3 - 1 ) d 


4 ஆம் உறுப்பு = 1 + 3d 


= a + ( 4 - 1 ) d 


.. 


... 


.. 


.. 


... 


1 
. 


--- 


** 
. 


n ஆவது உறுப்பு 


= a + ( n -- 1 ) d 


in = a + ( n - 1 ) 


40 


எடுத்துக்காட்டு 1 : 
3,7,11 , 

என்ற கூட்டுத் தொடர் வரிசையில் 32 ஆவது 
உறுப்பைக் காண்க . 


தீர்வு : 


ta = a + ( n - 1 ) d 


a = 3 , d = 4 , n = 32 எனப் பிரதியிட 
ts = 3 + ( 32 -1 ) ( 4 ) 


= 3 + ( 31 ) ( 4 ) 


3+. 124 . 


= 127 .. 


32 ஆவது உறுப்பு = 127 . 


a , ( a + d ) , ( a + 2d ) , ... இல் n ஆவது உறுப்பைக் கடைசி 
உறுப்பு ! எனக் கொள்வோம் . 


அதாவது t = 1 


a + ( n - 1 ) d = 1 


( n -1 ) d = 1 - a 

|- a 
d 


( n -1) = 

---* + 


+1 


எடுத்துக்காட்டு 2 : 

3 , 8 , 13 , ... என்ற கூட்டுத் தொடர் வரிசையில் 9 & 
எத்தனையாவது உறுப்பாகும் ? 


தீர்வு : 


| - 4 +1 இல் 


41 


1 = 98 , a = 3 , d = 5 எனப் பிரதியிட , 

98 - 3 
il = 

+1 


5 


= 


95 

+ 1 
5 


= 19 + 1 


= 20 . 


98 என்பது 20 ஆவது உறுப்பாகும் . 


பயிற்சி 2-4 


1. பின்வரும் கூட்டுத் தொடர் வரிசைகளில் அடுத்துவரும் 

மூன்று உறுப்புகளை எழுதுக . 


( a ) 5 , 12 , 19 , 
( b ) 7 , 4 , 1 , 
( c ) 3 , 3.5 , 4 , 4-5 , ... 


2. கீழ்க்காணும் கணக்குகளில் சில கூட்டுத் தொடர் வரிசை 

களின் முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் முறையே " 
கொடுக்கப்பட்டுள்ளன . அத் தொடர் வரிசைகளின் முதல் 
நான்கு உறுப்புகளை எழுதுக . 


(a ) 5 , 4 

( b ) 3 , 

2 
( e ) 10 , -5 


( c ) -7 , 3 


( d ) 73 , -2 


8 . 


ஒரு கூட்டுத் தொடர் வரிசையின் முதல் உறுப்பு a . பொது " 
வித்தியாசம் d எனில் கீழ்க்காணும் கூட்டுத் தொடர் வரிசை 
களின் 12 ஆவது , 35 ஆவது , 100 ஆவது உறுப்புக்களைக் 
காண்க . 


( a ) a = 6 , d = 5 
( b ) a = 4 , d = 7 
( c ) a = 8 , dd = 1.5 


4 
. 


8 , 11 , 14 , ... , 95 
95 என்ற 

முடிவுறு கூட்டுத் தொடர் 
வரிசையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன ? 


42 


என்ற 


5. 11 , 6 , 1 , ... , - 54 

முடிவுறு கூட்டுத் தொடர் 
வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையைக் காண்க . 


6. 2 , 3.5 , 5 , ... , 62 என்ற முடிவுறு கூட்டுத் தொடர் 

வரிசையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன ? 


7. 3x + 1 , 5x - 1 , 5x + 1 ஒரு கூட்டுத் தொடர் வரிசை 

யெனில் X இன் மதிப்பைக் காண்க . 


.8 . ஒரு கூட்டுத் தொடர் வரிசையில் 12 ஆவது உறுப்பு 61 . 

பொது வித்தியாசம் 5 எனில் அக் கூட்டுத் தொடர் வரிசை 
யைக் காண்க . 


9. ஒரு கூட்டுத் தொடர் வரிசையில் 10 ஆவது உறுப்பு 31 . 

15 ஆவது உறுப்பு 46 எனில் அத்தொடர் வரிசையைக் 
காண்க . 


விடைகள் 


1 .. ( a ) 26 , 33 , 40 ( b ) - 2 , - 5 , -8 ( c ) 5 , 5.5 , 6 . 


2. ( a ) 5 , 9 , 13 , 17 

( c ) -7 , -4 , - 1 , 2 
( e ) 10 , 5 , 0 , -5 . 


( b ) 3 , 5 , 7 , 9 
( d ) 73 , 71 , 69 , 67 


( b ) 81 , 242 , 697 . 


3. ( a ) 61 , 176 , 501 

( c ) 24.5 , 59 , 156.5 . 


4. 30 5 . 


14 6. 41 7.x 

7. x = 2 3. 6 , 11 , 16 , 


9. 4 , 7 , 10 , ... 


2-5 . நினைவு கூர்க : 

a + ( a + d ) + ( a + 2d ) + ... n உறுப்புகள் வரை கூடுதல் 


11 


S. 


-- 


{ 2a + ( n - 1 ) d } 


2 


S. = 


" ( a + 1 ) | ( ! என்பது கடைசி உறுப்பு ) 


43 


எடுத்துக்காட்டு 1 : 

5 + 8 + 11 + ... என்ற தொடரில் முதல் 30 உறுப்புகளின் 
கூடுதல் காண்க . 


தீர்வு : 


S. = 


n 
2 | 


{ 24 
2a + ( n - 1 ) a } இல் 


n = 30 ; a = 5 , d = 3 என 

3 எனப் பிரதியிட 


S30 


30 
2 


{ 2 x 5 + ( 30 - 1 ) 9 } 


= 15 { 10 + ( 29 x 3 ) } 
= 15 { 10 + 87 } 


= 15 x 97 


1455 . 


எடுத்துக்காட்டு 2 : 
கூடுதல் காண்க : 

4 + 9 + 14 + 


199 . 


தீர்வு : 

முதலில் 1 இன் மதிப்பைக் காண வேண்டும் . 


1- a 
11 = 

d 


+ 1 . 


1 = 199 , a = 4. d = 5 எனப் பிரதியிட 


11 == 


199 - 4 

+ 1 
5 


195 
5 


+1 


= 39 + 1 


= 40 . 


S. = " ( a + 1 ) 


44 


40 


S4o = 2 ( 4 + 199 ) 


= 20 X 203 
= 4060 


பயிற்சி 2.5 


கூடுதல் காண்க : 

1. 3 + 7 + 11 + ... 25 உறுப்புகள் வரை . 
2. 9 + 12 + 15 + ... 30 உறுப்புகள் வரை . 
3. 7 + 5 + 3 + ... 15 உறுப்புகள் வரை . 
4. 2 + 4.5 + 7 + ... 40 உறுப்புகள் வரை . 
5. 5 + 65 + 8 - ... 30 உறுப்புகள் வரை . 
6. 7 + 12 + ... + 152 . 
7. 8 + 10 + 14 + ... + 202 . 
8. 5. + 3 + ... + ( -53 ) . 
9. 3 + 4-5 + ... + 18 . 
10. 200 - க்கும் 400 - க்கும் இடையில் 7 ஆல் வகுபடும் 

எல்லா முழு எண்களின் கூடுதல் காண்க . 


விடைகள் 


1. 1275 
5. 2955 
9. 115.5 


2. 1575 
6. 2385 
10. 8729 


3. -105 
7. 5200 


4. 2030 
8. -720 


2-6 ஒற்றை எண்களின் கூடுதல் 
நினைவு கூர்க : 
1. 1+ 2 + ... + n = 

n ( n + 1 ) 


2. 1 + 3 + 5 + : .. + ( 2n - 1 ) = n . 

+ 
3. 1 + 3 + 5 + .. + 1 = 

2 


2 


45 


எடுத்துக்காட்டு 1 : 

முதல் 12 ஒற்றை எண்களின் கூடுதல் காண்க . 


தீர்வு : 

முதல் n ஒற்றை எண்களின் கூடுதல் 
n = 12 எனப் பிரதியிட 


முதல் 12 ஒற்றை எண்களின் கூடுதல் 


= 122 
= 144 . 


எடுத்துக்காட்டு 2 : 
கூடுதல் காண்க . 

1 + 3 + 5+ ... + 51 . 


தீர்வு : 


2 


1 + 3 + 5 + ... + 51 = 9 

( - ) 


= ( 26 ) 2 = 876 


எடுத்துக்காட்டு 3 : 
கூடுதல் காண்க . 

13 + 15 + ... + 47 


தீர்வு : 


2 


1 + 3 + 5 + ... + 47 = 


( 47+ ) 


= ( 24 ) 

576 . 


? 


1 + 3 + 5+ ... + 11 = 


1 + 
2 


= 86 


( 6 ) 2 
13 + 15 + 1 + 47 = { 1 + 3 + 
... + 47 ) 

- ( 1 + 3 + ... +11 ) 
= 576 - 36 


= 540 . 


க- X - 2 


46 


பயிற்சி 2-6 
கூடுதல் காண்க . 
1. முதல் 15 ஒற்றை எண்கள் 
2. முதல் 20 ஒற்றை எண்கள் 
3. முதல் 25 ஒற்றை எண்கள் 
4. முதல் 40 ஒற்றை எண்கள் 
5. முதல் 32 ஒற்றை எண்கள் 
6. 1 + 3 + 5 + .... + 73 
7. 1 + 3 + 5 + ... + 101 
8. 1 + 3 +5+ ... + 143 
9. 23 + 25 + ... + 111 
10. 47 + 49 +51 + ... + 307 


விடைகள் 


1. 225 


2. 400 


3. 625 4. 1600 5. 1024 
8. 5184 9. 3015 10. 23187 


6. 1369 7. 2601 


6 


2-7 . இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 

1x2x ( 2x1 + 1 ) 
12 1 

6 
12 + 22 = 5 = 2x3x { 2x2 + 1 ) 
1 2 + 22 + 32 = 14 = 3x4x ( 2x8 + 1) 

6 
12 + 23 + 32 + 42 = 30 4x5x (2x4 + 1 ) 
இதுபோல 13 + 22 + ... + n = . 

n ( n + 1 ) { 2n + 1 ) 

+ , 
என அனுமானிக்கலாம் . 


30 = 


Tn ? = 


n ( n + 1 ) ( 2n + 1 ) 

8 


47 


எடுத்துக்காட்டு 1 : 
சூத்திரத்தைப் பயன்படுத்திக் கூடுதல் காண்க : 

13 + 22 + 33 + ... +123 


தீர்வு : 


Σ 


12 


n ( n + 1 ) ( 2n + 1 ) 

6 


12 எனப் பிரதியிட , 


-- 


12 + 23 + ... + 123 


12 ( 12 + 1 ) X ( 2X12 + 1 ) 

5 


12 x 13 x 25 

6 


650 . 


எடுத்துக்காட்டு 2 : 


கூடுதல் காண்க : 


112 + 122 + .... + 303 


தீர்வு : 

12 + 20 + ... + 303 


30 x ( 30 + 1 ) x ( 2030 + 1 ) 

6 


30 x 31 x 61 

6 


9455 


10 x ( 10 + 1 ) x ( 2x10 + 1 ) 


12 + 22 + ..... + 102 


10 x 11 x 21 

6 


= 385 


112 + 122 + ... + 30 ? = { 12 + 22 + ... + 307 ) 

- ( 13 + 2 ? + ... + 102 ) 

ஓ 35 
9070 . 


48 


பயிற்சி 2-7 


சூத்திரத்தைப் பயன்படுத்திக் கூடுதல் காண்க 


+402 


1. 12 + 22 + 

+ 202 
2 . 12 + 23 + 

+ 252 
3. 13 + 22 + .... 
4. 12 + 22 + ...... + 502 
5. 12 + 22 + 

+ 842 
6. 92 + 103 + 

+ 172 
7. 152 + 183 + ..... + 272 
8. 172 + 183 + ...... + 303 
9. 212 + 222 + 

+ 352 


10 . 


282 + 293 + ......... + 602 


விடைகள் 


3. 22140 


4. 42925 


1. 2870 2. 5525 
5. 201110 6 . 1581 
9. 12040 10. 66880 


7. 5915 


8. 7959 


2-8 . இயல் எண்களின் கனங்களின் கூடுதல் 


2 


2x ( 2 + 1 ) 


13 + 23 = 1 + 8 

1 + 8 = 9 


// 


[ X ] 

2* 10 ) 

[ * ] 
Ens = 13 + 23 + 33 + ... + ns = [" st " ] 


331 


18 +23 + 33 = 1 + 8 + 27 


36 


இதுபோலவே 


என ஊகிக்கலாம் . 


2 


கவனிக்க : zn3 = [zn ] 


49 


எடுத்துக்காட்டு 1 : 

சூத்திரத்தைப் பயன்படுத்திக் கூடுதல் காண்க . 


13 + 28 + 33 + 


+ 123 


தீர்வு : 


2n* = { " (r + 1)} 





இல் 


n = 12 எனப் பிரதியிட 


2 


13 + 23 + 33 + 


+ 128 


12x 13 

2 


= ( 6x13 ) 2 
( 78 ) ? 
6084 . 


எடுத்துக்காட்டு 2 : 
சூத்திரத்தை பயன்படுத்திக் கூடுதல் காண்க . 
118 + 128 + 

+ 208 


தீர்வு : 

18 + 23 + ... + 208 


( 2 
° p 


21 ) 


( 10 x 21 ) . 
= ( 210 ) 2 

44100 


13 + 23 + 33 + ... + 109 


10 X 1112 

2 


= ( 5x11 ) 2 

( 55 ) ? 
= 3025 . 


113 + 123 + 


+ 208 = ( 13 + 23 + 

( 13 + 23 + ... + 20 ) 
- ( 13 + 23 + + 103 ) 
= 44100 

3025 
= 41075 . 


- 


M.X. - 4 


50 


பயிற்சி 2-8 


சூத்திரத்தைப் பயன்படுத்திக் கீழ் வருவனவற்றின் கூடுதல் 
காண்க . 


1 . 


13 + 23 + 


+ 153 


2 . 


13 + 23 + ..... 


+ 203 


3 . 


13 + 23 + 


+ 323 


4 . 


13 + 23 + 


+ 473 


5 . 


13 + 23 + 


+513 


6 . 


73 + 83 + 


+ 183 


7 . 


63 + 73 + 


+ 253 


8. 123 + 133 + 


+ 453 


9. 153 + 163 + 


+703 


10 . 


1 + 


2 + 


+ 24 = 300 எனில் , 


13 + 23 + 


+ 243 இன் மதிப்பு காண்க , 


விடைகள் 


2. 44100 


1. 14400 
4. 1272384 


5. 1758276 
8. 1066889 


3. 278784 
6. 18055 
9. 6164200 


7. 105400 


10. 90000 . 


2-9 . பெருக்குத் தொடர் வரிசை 


மூன்னியின் 


4 , 12 , 36 , 108 , என்ற தொடர் வரிசையின் அமைப்பு 
முறையைக் கவனிக்க . ஒவ்வோர் உறுப்பின் பின்னியும் அதன் 

3 மடங்காக இருப்பதைக் காண்க . இத்தகைய 
அமைப்புக் கொண்ட தொடர் வரிசை பெருக்குத் தொடர் 
வரிசை எனப்படும் . 


51 


எடுத்துக்காட்டுகள் : 

1. 5 , 10 , 20 , 40 , 


2. 2 , - 4 , 


8 , - 16 , 


3. 5 , 


5 
3 


5 5 
9 27 


ஓர் உறுப்பிற்கும் அதன் முன்னிக்கும் உள்ள விகிதம் பொது 
விகிதம் எனப்படும் . 


எடுத்துக்காட்டு 1 இல் பொது விகிதம் 

10 

20 
5 10 


40 
20 


2 . 


எடுத்துக்காட்டு 2 இல் பொது விகிதம் 

4 8 
2 

4 


-- 


- 16 
8 


= 


--2 . 


எடுத்துக்காட்டு 3 இல் பொது விகிதம் 

5 
9 
5 
33 


மமை 


- 


|| 


5 
27 
5 
9 


11 


1 
3 


எடுத்துக்காட்டு 1 : 

3 , 6 , 12 , ... என்ற பெருக்குத் தொடர் வரிசையில் அடுத்து 
வரும் மூன்று உறுப்புகளைக் காண்க . 


தீர்வு : 


3,8,12 , 


இல் 


பொது விகிதம் 


6 
3 


2 . 


அடுத்த மூன்று உறுப்புகள் = 24 , 48 , 98 . 


ஒரு பெருக்குத் தொடர் வரிசையின் 1 ஆவது உறுப்பைக் 


காணல் 


a , ar , ara , ars , என்ற பெருக்குத் தொடர் வரிசையில் 
முதல் உறுப்பு a ஆகும் . பொது விகிதமாகும் . 


52 


முதல் உறுப்பு = a 


= arl 


2 ஆம் உறுப்பு = ar 


= ar2-1 


3 ஆம் உறுப்பு = ara = ar3-1 


. 


.. 


1 
. 


1 ஆம் உறுப்பு 


= ara - 1 


In = arr - 11 


எடுத்துக்காட்டு 2 : 


>> 1 , 2 , 4 , ... என்ற பெருக்குத் தொடர் வரிசையில் 

10 ஆவது உறுப்பைக் காண்க . 
தீர்வு : 

1 = arm - 1 என்பதில் 


1 


0 


2 , n = 10 எனப் பிரதியிட 


1. = (( 2 ) 

) (2) 

10-1 
= 


= 


X 29 


2 


- 


28 


= 256 


10 ஆவது உறுப்பு = 256 . 


பயிற்சி 2-9 


1. பின்வரும் பெருக்குத் தொடர் வரிசைகளின் பொது விகிதத் 
தைக் காண்க . 

( a ) 6 , 18 , 54 , ... ( d ) 32 , 18 , 8 , ...... 
( b ) 7 , - 14 , 28 , ... ( e ) 18 , - 4 , 1 ..... 

1 
) 
5 

1,5 , ...... ( f ) 1,0.2,0004 , ... 


53 


2. பின்வரும் பெருக்குத் தொடர் வரிசைகளில் அடுத்து வரும் 

மூன்று உறுப்புகளைக் காண்க . 


( a ) 5 , 10 , 20 , ... 


( c ) 


- 4 , 12 , - 38 , .... 


( b ) 81 , 27 , 9 , ... 


( d ) - 1,7 , ... 


3. ஒரு பெருக்குத் தொடர் வரிசையில் முதல் உறுப்பு a . பொது 

விகிதம் r எனில் , கீழ்க்காணும் பெருக்குத் தொடர் வரிசை 
களின் முதல் நான்கு உறுப்புகளை எழுதுக . 


( a ) a = 5 , 


( d ) a = 125 , 1 = 


- 


1 
5 


(b ) a = -4 . 


= 


( e ) a = -3 , r = - 3 


( c ) a = 0 • 2 , 


( f ) a = 4 , 


1 
2 


늘 


ஒரு பெருக்குத் தொடர் வரிசையில் முதல் உறுப்பு a . பொது 
விகிதம் r . n ஆவது உறுப்பு ! . எனில் கீழ்க்கண்டவற்றைக் 
காண்க . 


r = 2 


15 = ? 


( a ) a = 6 
( b ) a = -3 
( c ) a = 
( d ) a = 25 


= 4 


16 


|| 


3 


? 


14 


5. 3 , x , 27 என்பன ஒரு பெருக்குத் தொடர் வரிசையில் 

அமைந்திருப்பின் X இன் இரு மதிப்புகளைக் காண்க . 


6. , k , 7 என்பன ஒரு பெருக்குத் தொடர் வரிசையில் 

அமைந்திருப்பின் இன் இரு மதிப்புகளைக் காண்க . 


விடைகள் 


1. ( a ) 3 ( b ) - 2 ( c ) 5 ( d ) ) ( e ) -- ( f ) 0.2 


2. ( a ) 40 , 80 , 160 ( b ) 3 , 1 , ( c ) 108 , - 504 , 1512 

( d ) 49 , 343 , 2401 . 


54 


3. ( a ) 15 , 30. 60 , 120 

( c ) 0.2 , 0.8 , 1.8 , 5.4 
( e ) - 3 , 9 , - 27 , 81 


( b ) -4 , -1 , -4 , -16 
( d ) 125 , 25 , 5 , 1 
( f ) 4 , -2 , 1 , -1 


4. ( a ) 96 ( b ) -713 ( c ) - 1024 ( d ) : 


5. + 9 அல்லது 


9 


6. + அல்லது - . 


2-10 . ஒரு பெருக்குத் தொடர் வரிசையில் இடை உறுப்பு 

களைக் காணல் 


எடுத்துக்காட்டு 1 : 
ஒரு பெருக்குத் தொடர் வரிசையின் 7 ஆவது உறுப்பு 128 . 

. 
அதன் 10 ஆவது உறுப்பு 1024 எனில் , அதன் 8 ஆவது , 
9 ஆவது உறுப்புகளைக் காண்க . 


தீர்வு : 


ta 


= art - 1 


17 


= ar 8 


128 


བྱུ 


t10 


= ara 


= 1024 


( 2 ) 


சமன்பாடு ( 2 ) ஐ ( 1 ) ஆல் வகுக்க , 


Ar9 


1024 
128 


ar8 


r8 = 8 


7 


1/8 


T 


11 


2 . 


ts = 128 x 2 = 258 


19 


= = 

256 x 2 = 512 . 


பயிற்சி 2-10 


1. ஒரு பெருக்குத் தொடர் வரிசையில் 5 ஆவது உ 

றுப்பு 48 . 
8 ஆவது உறுப்பு 384 எனில் , இடைப்பட்ட ஆேவது , 
7 ஆவது உறுப்புகளைக் காண்க . 


55 


2. ஒரு பெருக்குத் தொடர் வரிசையில் 4 ஆவது உறுப்பு 108 . 

6 ஆவது உறுப்பு 972 எனில் , இடைப்பட்ட 5 ஆவது உறுப் 
பைக் காண்க . 


3. ஒரு பெருக்குத் தொடர் வரிசையின் 3 ஆவது உறுப்பு 80 . 

6 ஆவது உறுப்பு 5120 எனில் , இடைப்பட்ட 4 ஆம் , 5 ஆம் 
உறுப்புகளைக் காண்க . 


விடைகள் 


( 1 ) . 98 , 192 
( 3 ) 320 , 1280 . 


( 2 ) 324 அல்லது - 324 


பாடச் சுருக்கம் 


1 . 


எண் கணங்கள் கூட்டல் , பெருக்கல் செயல்களைப் பொறுத்து 
கொண்டுள்ள பண்புகளை 2-3 இல் உள்ள அட்டவணை 
தெளிவுபடுத்துகிறது . 


2. ஒரு விதிப்படி அமையும் எண்கள் தொடர் வரிசையில் 

உள்ளவையாகக் கூறப்படும் . 


8. அடுத்த இரு எண்களுக்கிடையிலுள்ள வித்தியாசம் நிலை 

யான தாகக் கொண்ட தொடர் வரிசை கூட்டுத் தொடர் 
வரிசை எனப்படும் . 


a , a + d , a + 2d , .... என்ற கூட்டுத் தொடர் வரிசையில் 
முதலுறுப்பு a , பொது வித்தியாசம் d . 


7 ஆவது உறுப்பு 1 = a + ( n - 1 ) d 


முதல் 7 உறுப்புகளின் கூடுதல் Sr = * [ 2a + ( m - 1 ) d ] 


முதலுறுப்பு a , கடைசி உறுப்பு , பொது வித்தியாசம் d ஆனால் 

1 
தொடர் வரிசையிலுள்ள மொத்த எண்கள் n = + 

d 


எண்களின் கூடுதல் = ( 

2 


56 


4. ( அ ) sn = 1 + 2 + 3 + ... + n 

n ( n + 1 ) 

2 


( ஆ ) / ( 2n -1 ) = 1 + 3 + 5 + ... + ( 2n -1 ) = n ? 


9 


( இ ) 1 + 3 + 5+ 


+1 


( ) 


( ஈ ) zn ? = 12 + 21 + 32 + . 


+ n2 


n ( n + 1 ) ( 2 n + 1 ) 

6 


( உ ) zn3 = 18 + 28 + 33 + ... + n 

n ( n + 1 ) 

2 


( an ) . 


5. அடுத்தடுத்த இரு எண்களுக்கு இடையேயுள்ள விகிதம் 

நிலையானதாகக் கொண்ட தொடர் வரிசை பெருக்குத் 
தொடர் வரிசை எனப்படும் . 


a , ar , are ... 

என்ற பெருக்குத் தொடர் வரிசையில் 
முதலுறுப்பு a , பொதுவிகிதம் . 


n ஆவது உறுப்பு 1. = ara - 1 . 


தன்னறிவுச் சோதனை 


1. ( அ ) விகிதமுறு . எண்கள் , மிகை விகிதமுறு எண்கள் ஆகிய 

வற்றின் பண்புகளுக்கிடையேயுள்ள வேறுபாடு யாது ? 
( ஆ ) கூட்டல் தலைகீழி இல்லாத எண் கணங்கள் யாவை ? 
( இ ) பெருக்கல் தலைகீழி இல்லாத எண் கணங்கள் யாவை ? 
( ஈ ) பெருக்கல் தலைகீழி கொண்டும் , கூட்டல் தலைகீழி 

இல்லாமலும் உள்ள கணம் எது ? 
( உ ) கூட்டல் சமனி இல்லாத எண் கணம் எது ? 


2. முதலுறுப்பு 8 , பொது வித்தியாசம் 5 உள்ள கூட்டுத் தொடர் 

வரிசையில் முதல் 5 உறுப்புகளை எழுதுக . 20 ஆவது உறுப் 
பைக் காண்க . 


57 


3. ஒரு கூட்டுத் தொடர் வரிசையில் 10 ஆவது உறுப்பு 35 , 

25 ஆவது உறுப்பு 80 ஆனால் , முதலுறுப்பு யாது ? பொது 
வித்தியாசம் என்ன ? 


4. ஒரு பெருக்குத் தொடர் வரிசையில் முதலுறுப்பு 8 , பொது 

விகிதம் --2 எனில் 6 ஆவது , 11 ஆவது உறுப்புகள் எவை ? 


5. ஒரு பெருக்குத் தொடர் வரிசையில் 5 ஆவது உறுப்பு 3 . 

1 
8 ஆவது உறுப்பு 

9 

ஆனால் முதலுறுப்பு என்ன ? பொது 
விகிதம் என்ன ? இடை உறுப்புகள் யாவை ? 


8. கீழ்க்கண்ட கூட்டுப் பலன்களைக் காண்க . 


+ 252 


( அ ) 1 + 2 + 3 + ... + 24 
( ஆ ) 1 + 3 + 5 +7 + ... + 91 
( இ ) 21 + 23 + 25 + ... + 101 
( ஈ ) 12 + 22 + 32 + 
( உ ) 112 + 122 + 132 + ... + 402 
( ஊ ) 18 + 28 + 38 + ... + 208 
( எ ) 83 + 98 + 103 + ... + 203 
( ஏ ) 25 , 22 , 19 ..... என்ற கூட்டுத் தொடர் வரிசையில் 

முதல் 40 உறுப்புகளின் கூடுதல் . 
( ஐ ) முதலுறுப்பு 25 , கடைசி உறுப்பு 425 , 

பொது 
வித்தியாசம் 4 உள்ள கூட்டுத் தொடர் வரிசையின் 
கூடுதல் . 


விடைகள் 


1. ( அ ) மிகை விகிதமுறு எண் கணத்தில் கூட்டல் தலைகீழி 


கிடையாது . 


( ஆ ) இயலெண் , முழு எண் , மிகை விகிதமுறு எண் . 
( இ ) இயலெண் , முழு எண் , முழுக்கள் . 
( ஈ ) மிகை விகிதமுறு எண் . 
( உ ) இயலெண் . 


58 


2. 103 ; 3.8 , 3 : 4. - 258 , 8192 ( 5 ) 249 , 1.1, 1 
8. 300 , 2116 , 2501 , 5525 , 21755 , 44100 , 43316 , 

, , , . 
-1340 , 22725 . 


தேர்வுக்கு அன்று 


கணித மன்றம் - மேடை 2 


கணக்குப் போட்டு எடுத்துக்கொள்க . 

தந்தையிடம் தனயன் ஒருவர் செலவிற்குப் பணம் கேட்டு 
எழுதினார் . தந்தை ஒரு வெற்றுக் காசோலையில் கையொப்ம 
மிட்டு 

SAVE 
+ MORE 
MONEY 


என்ற வாக்கிய அமைப்பை எழுதி , எழுத்துகளுக்குப் பொருத்த 
மான எண்களை அமைத்து அத்தொகையை நிரப்பிக்கொள்ளு 
மாறு பணித்தார் . ஒவ்வோர் எழுத்தும் வெவ்வேறு இலக்கங் 
களைக் குறிக்கும் எனில் , மகன் பெறக்கூடிய மிக உயர்ந்த 
தொகை என்ன எனக் காண்க . 


3. அல்ஜிப்ரா 


3.1 . முற்றொருமைகள் : திருப்புதல் 

9 ஆம் வகுப்பில் நாம் கற்ற சில முற்றொருமைகளை நினைவு 
படுத்திக் கொள்வோம் . 


1. ( a + b + c ) 2 = a + be + c + 2ab + 2bc + 2ca 


2 
. 


( a + b ) 3 = as + 3a2b + Sab ? + b8 


8 . 


( a - b ) 3 = as - Sa ? b + Sab ? - b8 


4. ( x + a ) ( x + b ) ( x + c ) 

= x8 + x ? ( a + b + c ) + x ( ab + bc + ca ) + abc 


5. ( a + b ) ( a ? - ab + b ) = as + 58 


6. ( a - b ) ( a2 + ab + b ) = a8 - 58 


பயிற்சி 3-1 


1. விரித்தெழுதுக . ( மனக்கணக்குகள் ) 
1. ( x + y + z ) ? 

2. ( p + q - r ) 
3. (k - l - m ) 

4. ( 2a - 3b + 4c ) ? 


5. ( x + y ) 


6. ( 4x + 3 ) 


7. ( p - q) 


8. ( x - 4 ) 


8 


9. ( 5x - 3y ) 8 


10 . 


( + ) 


11. ( x + 3 ) ( x + 4 ) ( x + 5 ) 


12. ( p - 1 ) ( p - 2 ) ( p - S ) 


13. ( m + 7 ) ( n + 1 ) ( m + 3 ) 


14. ( a - 4 ) ( a + 3 ) ( a - 5 ) 


60 


15. ( x + y ) ( x2 -xy + y ) 


16. ( a + 3 ) [ ai - 6a + 9 ) 


17. ( 2x + 3y ) ( 4x " -xே y 

+ 9y ) 


18. ( p - q ) ( p + pq + q ) 


19. ( k - 4 ) ( k2 + 4k + 18 ) 


20. ( 3x - 5y ) ( 9x3 + 15xy + 25y ) 


1 


II x + 


= 3 எனில் x + 


1 
x2 


x3 + 


1 

ஆகியவற்றின் 
x3 


x 


மதிப்புகளைக் காண்க . 


1 


1 


III 


4 


= 4 எனில் a ? + 


a3 


1 
as 


+ 


ஆகியவற்றின் 


a ? , Q3 


மதிப்புகளைக் காண்க . 


விடைகள் 


HI 7, 18 


III 18 , 78 


3-2 . காரணிப்படுத்தல் : ( a - b ? ) வடிவம் : திருப்பு தல் 
நினைவுபடுத்திக் கொள்க . 

வடிவம் ( 1 ) : a ? - b2 = ( a + b ) ( a - b ) 
எடுத்துக்காட்டு : 

25p3 - 49q ? = ( 5p + 7q ) ( 5p - 7q ) 


பயிற்சி 3-2 
( மனக்கணக்குகள் ) 


காரணிகள் எழுதுக . 


( 1 ) x2 -y ( 2 ) m ? -n ? 

( 3 ) p ? -q 
( 4 ) c2 - d ? ( 5 ) x3 - 1 

( 8 ) pe - 9 
( 7 ) m2 - 25 ( 8 ) ke - 49 

( 9 ) 18 - c2 
( 10 ) 38 - x ( 11 ) 84 - p ( 12 ) 25x2 - 18 
( 13 ) 49a3-100 ( 14 ) 81m -4 ( 15 ) 4x2 - 25y ? 
( 18 ) 81a ? - 1652 ( 17 ) 121a ? -1006 : ( 18 ) 9k2 - 4912 


61 


8.3 காரணிப்படுத்தல் : x + px + 4 வடிவம் : திருப்புதல் 


நினைவுபடுத்திக் கொள்க . 

வடிவம் ( 2 ) : x : + ( a + b ) x + ab = ( x + a ) ( x + b ) 


எடுத்துக்காட்டு : 
காரணிகளை எழுதுக : x2 + 9x + 14 
தீர்வு : 

x ? + 9x + 14 = ( x + 7 ) ( x + 2 ) 


14 = 2x7 


19 = , 2 + 7 


பயிற்சி 3-3 


காரணிகள் எழுதுக . 


( 1 ) x + 3x + 2 
( 3 ) p + 11p + 24 
( 5 ) a : + 7a + 8 
( 7 ) x2 + 10x + 9 
( 9 ) p2 + 21p + 110 
( 11 ) x - 7x + 10 
( 13 ) p3 - 10p + 21 
( 15 ) k - 12k + 35 
( 17 ) m ? - 11m + 28 
( 19 ) x - 20x + 98 


( 2 ) a ? + 4a + 3 
( 4 ) me + 5m + 6 
( 6 ) x2 + 8x + 12 
( 8 ) c ? + 8c + 8 
( 10 ) x2 + 13x + 42 
( 12 ) a ? - 5a + 4 
( 14 ) x2 - 11x + 18 
( 16 ) x3 - 10x + 24 
( 18 ) k2 - 9k + 14 
( 20 ) y ? - 15y + 50 


3-4 காரணிப்படுத்தல் : x8 + px - ( வடிவம் : திருப்புதல் 


நினைவு படுத்திக் கொள்க . 


வடிவம் ( 3 ) : 

x ? + ( a - b ) x - ab = ( x + a ) ( x - b ) 


எடுத்துக்காட்டு : 

x2 + 2x - 35 = ( x + 7 ) ( x - 5 ) 


| 


35 = 7x5 
2 = 7-5 


62 


பயிற்சி 3-4 


காரணிகள் எழுதுக . 

( 1 ) x + x - 8 
( 3 ) m2 + m - 2 
( 5 ) x + 2x - 15 
( 7 ) x2 + 3x - 10 
( 9 ) c3 + c - 20 
( 11 ) x3 - 3x - 4 
( 13 ) m3 - 5m - 14 
( 15 ) p - 4p - 77 
( 17 ) x2 - 11x - 60 
( 19 ) p - 5p - 88 


( 2 ) p ? + p - 12 
( 4 ) y : + 2y - 8 
( 8 ) k + 4k -82 
( 8 ) y ? + 3y - 18 
( 10) x2 + 2x - 120 
( 12 ) a ? a - 58 
( 14 ) c ? - 4c - 45 
( 18 ) k ? - 11k - 28 
( 18 ) a ? - 3a - 28 
( 20 ) x2 - 2x - 143 


-3-5 . காரணிப்படுத்தல் : ax : + bx + c வடிவம் 


( 2x + 5 ) ( 3x + 4 ) என்ற 
இரண்டு ஈருறுப்புக் கோவை 
களைப் பெருக்குக . 


2x + 5 
3x + 4 

8x + 20 
xே 2 + 15x 
6x2 + 23x + 20 


கவனிக்க : ex20 = 120 


8315 = 120 . 


ax + bx + c என்ற அமைப்பிலுள்ள கோவையைக் 
காரணிப்படுத்தும்பொழுது கவனிக்கவேண்டிய விதிகள் : 


1. x இன் குணகத்தையும் மாறிலியையும் பெருக்குக . 

( = ac ) 


2. பெருக்கற்பலன் ac ஆகவும் கூடுதல் X இன் குணகமான 5 - க்கு 

சமமாகவும் இருக்குமாறு இரண்டு எண்களைக் காண்க . 


எடுத்துக்காட்டு : 

காரணிப்படுத்துக : 2x + 11x + 12 . 


63 


தீர்வு : 


கவனிக்க : 
12x2 = 24 


2x ? + 11x + 12 


8x3 = 24 


= 2x ? + 8x + 3x + 12 
= 2x ( x + 4 ) + 3 ( x + 4 ) 
= ( x + 4 ) ( 2x + 3 ) 


8 + 3 = 11 


11x = 8x + 3x 


பயிற்சி 3-5 
காரணிப்படுத்துக . 
( 1 ) 2x2 + 3x + 1 

( 2 ) 2a ? + 5a + 2 
( 3 ) 2x2 + 7x + 5 

( 4 ) 3a ? + 10a +7 
( 5 ) 2n2 + 11m + 5 

( 6 ) 12x ? + 7x + 1 
( 7 ) 2x2 + 7x + 3 

( 8 ) 6p ? + 5p + 1 
( 9 ) 2x : + 9x + 10 ( 10 ) Sa ? + 10a + 8 
( 11 ) 7x2 + 25x + 12 ( 12 ) 15d2 + 11d + 2 
( 13 ) 6m2 + 29m + 9 ( 14 ) 12x2 + 31x + 20 
{ 15 ) 2x2 + 9x + 4 

( 16 ) 4x ? + 13x + 10 
( 17 ) 4x : + 13x + 3 

( 18 ) 6x + 23x + 10 
( 19 ) 10x2 + 23x + 9 ( 20 ) 8x2 + 27x + 9 


விடைகள் 


( 1 ) ( x +1 ) ( 2x +1 ) ( 2 ) ( 2a + 1 ) ( a + 2 ) 
( 7 ) ( 2x +1 ) ( x + 3 ) ( 13 ) ( 3m + 1 ) ( 2m + 9 ) 
( 16 ) ( x + 2 ) ( 4x + 5 ) ( 20 ) ( x + 3 ) ( 8x + 3 ) 


3-6 காரணிப்படுத்தல் : ax : - bx + c வடிவம் 
எடுத்துக்காட்டு : 

காரணிப் படுத்துக : 4x - 16x + 15 
தீர்வு : 

கவனிக்க : 
4x3 - 16x + 15 

15 x 4 = 60 
= 4x2 - 10x 6x + 15 

60 = 10 x 6 
= 2x ( 2x - 5 ) -3 ( 2x - 5 ) 

( +10) + ( +8) = + 16 
= ( 2x - 5 ) ( 2x - 3 ) 

- 16x = -10x - xே 


64 


பயிற்சி 3-6 


காரணிப் படுத்துக . 

( 1 ) 8x2 - 10x + 3 
( 3 ) 10m2 - 19m + 7 
( 5 ) 2d2-15d + 25 
( 7 ) 3y3-31y + 56 
( 9 ) 4x2 - 23x + 15 


( 2 ) 6p3 - 17p + 5 
( 4 ) sc - 11c + 6 
( 6 ) 2x2 - 25x + 50 
( 8 ) 15c2 - 19c +6 
( 10 ) 3a2-10a + 8 


விடைகள் 


( 1 ) ( 2x - 1 ) ( 4x - 3 ) 
( 8 ) ( 5c - 3 ) ( 8c - 2 ) 


( 3 ) ( 5m - 7 ) ( 2m - 1 ) 
( 10 ) ( a - 2 ) ( 3a - 4 ) 


3-7 . காரணிப் படுத்தல் : ax : + bx - C வடிவம் 


எடுத்துக்காட்டு : 

காரணிப் படுத்துக : 6x : + 7x - 20 


தீர்வு : 


6x2 + 7x - 20 


கவனிக்க : 


= 6x2 + 15x 


8x - 20 


20 x 6 = 120 


3x ( 2x + 5 ) 

-4 ( 2x + 5 ) 


120 = 15 x 8 


( 2x + 5 ) ( 3x-- 4 ) 


( +15 ) + ( -8 ) = +7 
+ 7x = + 15x - 8x 


பயிற்சி 3-7 


( 1 ) 2a2 + 7a - 4 
( 3 ) 3x2 + 7x - 20 
( 5 ) 3x2 + 10x - 48 
( 7 ) 6x2 + x : -15 
( 9 ) 20m2 + m . - 12 


( 2 ) 2a2 + a - 3 
( 4 ) 2p4 + 5p - 12 
( 3 ) 5a ? + 42a - 27 
( 8 ) 18a2 + 9a - 35 
( 10 ) 15a2 + 17a 


65 


விடைகள் 


( 1 ) ( a + 4 ) ( 2a -1 ) 
( 4 ) ( p + 4 ) ( 2p - 3 ) 


( 2 ) ( 2a + 3 ) ( a -1 ) 
( 9 ) ( 5m + 4 ) ( 4m - 3 ) 


3-8 . காரணிப் படுத்தல் : ax2 


. 


bx - வடிவம் 


எடுத்துக்காட்டு : 

காரணிப் படுத்துக : 3x ? 


-2x - 8 . 


தீர்வு : 

3x2 - 2x - 8 


கவனிக்க : 


= 3x ? 


6x + 4x - 8 


( -8 ) x ( + 3 ) = -24 


= 3x ( x - 2 ) + 4 ( x - 2 ) ( -6 ) + ( +4 ) = -2 
( x - 2 ) ( 3x + 4 ) 

- 2x = - 6x + 4x 


பயிற்சி 3-8 
( 1 ) 9x2 -5x - 4 

( 2 ) 5x2 -x - 18 
( 3 ) 8x2 -6x - 5 

( 4 ) 6x2 - 5x -6 
( 5 ) 7x2 - x - 8 

( 6 ) 7p3 -10p -8 
( 7 ) 9d2 -9d - 4 

( 8 ) 12a2 -7a - 10 
( 9 ) 812 - 61-9 ( 10 ) 28 - 31a - 5a3 


விடைகள் 


( 1 ) ( 9x + 4 ) ( x - 1 ) ( 5 ) ( x - 1 ) ( 7x + 6 ) 
( 8 ) ( 4a - 5 ) ( 3a + 2 ) ( 10 ) ( 4 - 5a ) ( 7 + a ) 


3.9 மீதித் தேற்றம் 

புல்லுறுப்புக் கோவையை மற்றொரு பல்லுறுப்புக் 
கோவையால் வகுக்க ஈவு , மீதி முதலியவற்றைக் கண்டறியும் 
முறையை அறிவோம் . 


x8-2x " + 3x - 4 என்ற பல்லுறுப்புக் கோவையை ( x - 1 ) , 
( x - 2 ) , ( x + 2 ) ஆல் வகுத்து மீதி காண்போம் . 

M. X. - 5 


66 


P ( x ) = x3 - 2x2 + 3x 4 எனில் P ( 1 ) , P ( 2 ) , P ( - 2 ) 
ஆகியவற்றின் மதிப்புக்களையும் கண்டு பட்டியல் படுத்துவோம் . 


| 


!! 


வகுக்கும் கோவை மீதி 

( x - 1 ) 
( x - 2 ) 

2 
( x + 2 ) -14 


P ( 1 ) = 1-2 + 3-4 
P ( 2 ) = 8-8 + 6-4 
P ( -2 ) -8-8-8-4 = - 26 


மேற்கண்டவற்றினின்று ( x - 1 ) ஆல் வகுக்க மீதி ( 1 ) என்றும் , 
( x- 2 ) ஆல் வகுக்க மீதி P ( 2 ) என்றும் , ( x + 2 ) ஆல் வகுக்க மீதி 
P ( - 2 ) என்றும் அறிகிறோம் . 


எனவே , 


P ( x ) ஐ ( x - a) ஆல் வகுக்க மீதி P ( a ) என ஊகிக்கலாம் . 


மீதித் தேற்றம் : 

P ( x ) என்ற மெய்யெண்களின் மீது அமையும் ஒரு 
பல்லுறுப்புக் கோவையினை ( x - a ) , a E R எனும் ஈருறுப்புக் 
கோவையால் வகுத்தால் கிடைக்கும் மீதி P ( a ) ஆகும் . 


பயிற்சி 3-9 


கீழே காணும் பல்லுறுப்புக் கோவைகளை அவற்றை அடுத்துக் 
கொடுக்கப்பட்டுள்ள கோவைகள் ஒவ்வொன்றாலும் வகுத்து மீதி 
காண்க . 


பல்லுறுப்புக் கோவைகள் 
( 1 ) x2-7x + 3 


( 2 ) x3 + 3x2 + 2 


வகுக்கும் கோவைகள் 
( x + 1 ) , ( x - 1 ) , ( x + 2 ) 
( x - 1 ) , ( x - 2 ) , ( x + 3 ) 
(x + 1 ) , ( x + 2 ) , ( x + 3 ) 
( x -1 ) , ( x +1 ) , ( x - 2 ) 
( x + 2 ) ( x - 1 ) , ( x - 3 ) 


( 3 ) x3- 4x + 5 


( 4 ) x + x + x + 1 
( 5 ) 2x3 - 4x2 + 5x - 3 


விடைகள் 


( 1 ) 11 , -3 , 21 


( 4 ) 4 , 0 , 15 


67 


3-10 . மீதித் தேற்றம் : பல்வகைக் கணக்குகள் 


எடுத்துக்காட்டு : 

2x2 ax + 11 ஐ ( x - 2 ) ஆல் வகுக்க மீதி 18 எனில் 
--a இன் மதிப்பு என்ன ? 


தீர்வு : 

P ( x ) = 2x2 


ax + 11 


2 ஆல் வகுக்க மீதி , 
P ( 2 ) = 2 ( 2 ) 3 - a ( 2 ) +11 = 13 

8 - 2a + 11 

-2a = 13 - 8 -11 
-2a -6 


= 13 


a = 3 . 


பயிற்சி 3-10 


கீழே சில பல்லுறுப்புக் கோவைகளும் அவற்றை வகுக்கும் 
கோவைகளும் மீதிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன . அவ் விவரங் 
களிலிருந்து a இன் மதிப்பைக் காண்க . 


பல்லுறுப்புக் கோவை 


வகுக்கும் கோவை 


மீதி 


( 1 ) 4x2 -5x + a 


x -1 


6 


( 2 ) 2x2 - 4x + a 


x +1 


9 


( 3 ) 3x3 - 5.12 + 7x + a 


x - 2 


21 


( 4 ) 5x2 + ax + 11 


x +2 


48 


x +3 


( 5 ) 4x + ax + 9 
- ( 6 ) ax2 -5x + 13 


18 


= { 7 ) 3x + ax2 - 5x + 2 ஐ ( x + 2 ) மீதியின்றி வகுக்கும் 

எனில் a இன் மதிப்பு என்ன ? 


( 8 ) x2 + ax + b என்ற பல்லுறுப்புக் கோவையை ( x - 2 ) , 

( x + 5 ) மீதியின்றி வகுத்தால் அப் பல்லுறுப்புக் கோவை 
யைக் காண்க . 


88 


( 9 ) x3 + ax + b என்ற பல்லுறுப்புக் கோவையை ( x -1 ) ஆல் 

வகுக்க மீதி 13. ( x - 2 ) ஆல் வகுக்க மீதி . 23 எனில் 
a , b இன் மதிப்புக்களைக் காண்க . 


( 10 ) 2x2 + ax + b என்ற பல்லுறுப்புக் கோவையை ( x + 2 ) ஆல் 

வகுக்க மீதி 21. ( x - 3 ) ஆல் வகுக்க மீதி 11 எனில் 
a , b இன் மதிப்புக்களைக் காண்க . 


விடைகள் 


( 1 ) a = 7 ( 4 ) a = -6 ( 7 ) a = 3 ( 10 ) a = -4 , b = 5 . 


3.11 . காரணித் தேற்றம் 

ஓர் எண்ணை மற்றோர் எண் மீதியின்றி வகுத்தால் 
அவ்வெண் முதலெண்ணின் வகுத்தி ஆகும் . இவ்வுண்மை 
பல்லுறுப்புக் கோவைகளுக்கும் பொருந்துமாதலால் , மீதித் தேற் 
றத்தின் உதவியைக் கொண்டு நாம் கோவைகளின் வகுத்திகள் 
அல்லது காரணிகள் காண இயலும் . 


எடுத்துக்காட்டு : 

x3 -5x + 6 - க்கு ( x - 3 ) , ( x - 2 ) , ( x - 1 ) என்பவை 
காரணிகளாக அமையுமா எனக் காண்க . 


தீர்வு : 


P ( x ) = x -5x + 6 


( x - 3 ) ஆல் வகுக்க மீதி P ( 3 ) = 9 -15 + 6 = 0 . 


( x - 2 ) ஆல் வகுக்க மீதி P ( 2 ) = 4 - 10 + 6 = 0 . 


( x - 1 ) ஆல் வகுக்க மீதி P ( 1 ) = 1 - 5 + 6 = 2 . 


எனவே x ? - 5x + 6 - க்கு ( x - 3 ) உம் ( x - 2 ) உம் காரணி 
களாகும் . ( x - 1 ) ஒரு காரணி அன்று . 


காரணித் தேற்றம் : 

a E R , ( x- a ) என்பது P ( x ) என்ற பல்லுறுப்புக் கோவையின் 
ஒரு காரணி என்றால் , P ( a ) = 0. a என்பது பல்லுறுப்புச் 
சார்பின் பூச்சியம் எனப்படும் . 


69 


பயிற்சி 3-11 


( 1 ) ( x - 1 ) என்பது பின்வரும் பல்லுறுப்புக் கோவைகளின் 

காரணியா எனச் சோதிக்க . 


( a ) x2 - 4x + 3 ( b ) x2 + x +1 ( c ) . 2x2 + x - 3 
( d ) x3 -x2 + x + 1 ( e ) x2 -8x + 7 


( 2 ) ( x 2 ) என்பது பின்வரும் பல்லுறுப்புக் கோவைகளின் 

காரணி எனக் காட்டுக . 


( a ) x2 + 3x - 10 
( c ) 2x2 

7x + 6 


( b ) x2 -9x + 14 
( d ) x3 - 8 


( 3 ) கீழ்க்காணும் பல்லுறுப்புக் கோவைகளுக்கு ( x + 3 ) ஒரு 

காரணி எனக் காட்டுக . 


( a ) x2 - 2x - 15 ( b ) x + 12x + 27 ( c ) 2x: + 13x + 21 
( d ) 7x3 + 21x2 - 2x - 6 ( e ) x3 +27 


( 4 ) கீழே சில பல்லுறுப்புக் கோவைகளும் , அவற்றின் ஒரு 

காரணியும் கொடுக்கப்பட்டுள்ளன எனில் , . " a இன் 
மதிப்பைக் காண்க . 


ஒரு காரணி 


x - 2 


பல்லுறுப்புக் கோவை 
( a ) 2x ? + ax - 10 
( b ) 7x2 - 11x + a 
( c ) 2x2 + ax - 3 
( d ) 3x3 + ax ? - 5x + 2 


x - 1 


x + 3 


x + 2 


( 5 ) x8 + px ? - 2x + q என்ற கோவைக்கு ( x - 3 ) , ( x + 2 ) 
காரணிகளாக 

அமையுமெனில் p , q இன் மதிப்புகளைக் 
காண்க . 


விடைகள் 


( 4 ) ( a ) a = 1 ( d ) a = 3 
( 5 ) p = -5 , q = 24 


70 


3-12 . பல்லுறுப்புக் கோவைகள் : சுருக்குமுறை வகுத்தல் 

x3 + 5x2 -4x + ஜே ( x - 2 ) ஆல் வகுத்து கிடைக்கும் ஈவு , 
மீதியைக் காண்போம் . 


x - 2 ) 33 + 5x2 -4x + 6 . 


( x2 + 7x + 10 - 


x3-2x2 


7x - 4x 
7x3 -14x 

10x + 6 
10x - 20 


26 


மேலே உள்ள வகுத்தலில் ஒவ்வொரு படியின் முடிவும் பெறப் 
பட்ட முறையினை ஆய்வோம் . 


= 7x2 


5x2 + 2x2 
-4x + 14x 


10x 


8+ 20 


= 28 


கழிக்கும்போது எதிரெண்ணைக் கூட்டுகிறோம் . இக்கருத்தினைக் 
கொண்டு இவ்வகுத்தலைச் சுருக்கு முறையில் செய்வோம் . 


2 


1 - 5 


6 


2 


14 


20 


1 7 


10 


26 


ஈது = 2 + 7x + 1 ° } 


பயிற்சி 3-12 


அடுத்த பக்கத்திலுள்ள பல்லுறுப்புக் கோவைகளை அவற்றை 
அடுத்தாற்போல் காணப்படும் ஒவ்வொரு கோவையாலும் 
சுருக்கு முறையில் வகுத்து ஈவு , மீதி காண்க . 


71 


வகுபடும் கோவைகள் 
( 1 ) 4x ? -5x + 13 
( 2 ) 2x2 + 7x - 15 
( 3 ) x2 - 10x + 8 
( 4 ) 3x2 - 10x + 11 
( 5 ) 2x8 - 3x3 + 5x + 7 
( 6 ) 4x3 - 12x2 +5 


வகுக்கும் கோவைகள் 
( x - 1 ) , (x- 2 ) , ( x - 3 ) 
( x + 1 ) , ( x - 2 ) , ( x + 3 ) 
( x - 3 ) , ( x + 1 ) , ( x - 4 ) 
( x - 5 ) , ( x + 2 ) , ( x + 4 ) 
( x + 5 ) , ( x - 4 ) , ( x + 3 ) 
( x + 1 ) , ( x - 2 ) , ( x - 4 ) 


விடைகள் 


( 1 ) 4x - 1 , 12 

4x + 3 , 19 

4x +7, 34 .. 
( 5 ) 2x2 - 13x + 70 , 

2x2 + 5x + 25 , 
2x2 9x + 32 , 


- 343 

107 
-89 


- 


3-13 . காரணிப்படுத்தல் : மூன்றாம்படிக் கோவைகள் 

சுருக்கு முறை வகுத்தலைப் பயன்படுத்தி மூன்றாம் படிக் 
கோவைகளைக் காரணிப்படுத்தும் முறையைக் காண்போம் . 


எடுத்துக்காட்டு : 

காரணிப்படுத்துக : 2x -5x2 + x + 2 
தீர்வு : 
1 | 2 --- 5 

1 

2 


2 


--2 


2 


2 


-3 


0 


2 


2 


1 


0 


P ( 1 ) = 0 ; P ( 2 ) = 0 . எனவே ( x - 1 ) , ( x -2 ) ஆகியவை 
காரணிகளாகும் . 


2x3 - 5x2 + x + 2 = ( x - 1 ) ( x - 2 ) ( 2x +1 ) 


72 


பயிற்சி 3-13 


காரணிப்படுத்துக : 


( 1 ) .x --2x : -5x + 6 


( 3 ) x3 -6x : + 11x -6 
( 5 ) x8 + 6x2 + 11x + 6 
( 7 ) x -6x2 - x + 6 
( 9 ) x3 + 2x - 3 


( 2 ) x3 + 2x3 -x - 2 
( 4 ) x8 

4x + 3 
( 6 ) x3 – x2 - x - 2 
( 8 ) x3 -7x -6 


( 10 ) 2x8 -3x2 - 11x + 3 


விடைகள் 


( 2 ) ( x + 2 ) ( x + 1 ) ( x - 1 ) 
( 4 ) ( x - 1 ) ( x2 + x - 3 ) 


( 1 ) ( x - 3 ) ( x - 1 ) ( x + 2 ) 
( 3 ) ( x - 1 ) ( x - 2 ) ( x - 3 ) 
( 5 ) ( x + 1 ) ( x + 2 ) ( x + 3 ) 
( 7 ) ( x + 1 ) ( x - 1 ) ( x - 6 ) 
( 9 ) ( x - 1 ) ( x2 + x + 3 ) 


( 6 ) ( x - 2 ) ( x2 + x + 1 ) 
( 8 ) ( x + 1 ) ( x + 2 ) ( x - 3 ) 
( 10 ) ( x + 2 ) ( x - 3 ) ( 2x - 1 ) 


3.14 பொதுக் கோவைகள் 


படி 


மாறி அல்லது 
மாறிகள் 


பொது வடிவம் 


உறுப்பகளின் 
எண்ணிக்கை 


1 


X 


ax + b 


2 


X 


ax ? + bx + c 


லலல 


1 


X , y 


2 


X , y 


6 


1 


ax + by + c 
ax : + by + cxy + dx 

+ ey + f 
ax + by + cz + d 
ax + by : + cz2 + dxy 
+ eyz + fzx + gx + hy 

+ z + in 


x , y , z 


4 


2 


x , y , z 


10 


73 


பயிற்சி 3-14 
( 1 ) பின் வரும் மாறிகளுடன் தொடர்பு கொண்ட முழுக் 
கோவைகளை எழுதுக . 

( a ) m இல் 1 ஆம் படிக் கோவை 
( b ) p , 4 இல் 2 ஆம் படிக் கோவை 
( c ) p , q , r இல் 1 ஆம் படிக் கோவை 

( d ) p , q , r இல் 2 ஆம் படிக் கோவை 
( 2 ) x இல் முதல் படிக் கோவையொன்றில் x = 4 எனில் 

கோவையின் மதிப்பு 11 ஆகும் . x = 3 எனில் கோவையின் 
மதிப்பு 9 ஆகும் . அக் கோவையைக் காண்க . 


விடைகள் 


( 2 ) 2x + 3 


3.15 . ஒருபடித்தான பல்லுறுப்புக் கோவைகள் 

ஒரு கோவையிலுள்ள ஒவ்வோர் உறுப்பும் சம படியில் 
இருந்தால் அஃது ஒருபடித்தான கோவை எனப்படும் . எடுத்துக் 
காட்டாக 3x + 2x y + 4xy + 4y3 என்ற கோவையில் உள்ள 
ஒவ்வோர் உறுப்பின் படியும் 3 ஆகும் . எனவே , 
3 படியுள்ள ஒருபடித்தான கோவையாகும் . 


கவனிக்க : 
( 1 ) ஒருபடித்தான கோவையொன்று அதன் உறுப்புகளின் 

படிகளைப் பொறுத்ததேயன்றி அவற்றின் - குணகங்களைப் 

பொறுத்ததன்று . 
( 2 ) ஒருபடித்தான கோவையொன்றில் மாறிலி உறுப்பு இருக்க 

முடியாது . 
ஒருபடித்தான கோவைகளின் பொது வடிவங்கள் : 


மாறிகள் 


படி 


பொது வடிவம் 


x , y 


1 


ax + by 


X , y 


2 


_ax ? + bxy + cy ? 


x, 1 , 2 


1 


ax + by + cz 
ax : + by2 + cze + dxy + eyz + fzx 


x , y , z 


2 
. 


74 


பயிற்சி 3-15 


{ 1 ) பின் வரும் மாறிகளுடன் தொடர்பு கொண்ட ஒரு 

படித்தான கோவைகளை எழுதுக . 


( a ) p , q இல் படி 1 இல் ஒருபடித்தான கோவை . 


( b ) a , b , c இல் படி 1 இல் ஒருபடித்தான கோவை . 


( c ) p , q , r இல் படி 2 இல் ஒருபடித்தான கோவை . 


( 2 ) 


4x2 5xy + 6y - 4yz + 11z என்ற ஒருபடித்தான 
கோவையின் படி யாது ? 


( 3 ) ( x + 3 ) ஒருபடித்தான கோவையா ? காரணம் கூறுக . 


( 4 ) x , y இல் முதலாம் படி ஒருபடித்தான கோவையில் x = 

3 , 
y = 1 எனில் அதன் மதிப்பு 17 ஆகும் x = 2 , y = 3 
எனில் அதன் மதிப்பு 23 ஆகும் . அக்கோவையைக் 
காண்க . 


விடைகள் 


( 4 ) 4x + 5y . 


3-16 . சமச்சீர்க் கோவைகள் 


3x2 + 7xy + 3y3 என்ற கோவையை எடுத்துக் கொள்ள 
லாம் . இதில் x- க்கு y எனவும் , y- க்கு x எனவும் பிரதியீடு செய்யக் 
கிடைக்கும் கோவை 3y3 + 7yx + 3x2 ஆகும் . இக்கோவை 
யும் முதலில் எடுத்துக்கொண்ட கோவையும் ஒன்றேயாகும் . இத் 
தகைய கோவை சமச்சீர் கோவை எனப்படும் . மூன்று மாறிகள் 
உள்ள 

கோவையில் எந்த இரண்டு மாறிகளிலும் ஒன்றுக்கு 
மற்றதைப் பிரதியீடு செய்தபின் கோவை மாறாமலிருந்தால் அது 
சமச்சீர் கோவையாகும் , சமச்சீர் உள்ள கோவைகளை அமைக் 
கும்போது ஒரே படியில் உள்ள மாறிகளின் குணகங்கள் சமமாக 
இருக்கவேண்டும் . 


75 


சமச்சீர் கோவைகளின் பொது வடிவங்கள் : 


மாறிகள் 


படி 


கோவை 


x , y 


x , y 


2 


x , y , z 


1 


a ( x + y ) + b . 
a ( x2 + y ) + bxy + c ( x + y ) + d . 
a ( x + y + z ) + b . 
a ( x + y ? + z ) + b ( xy + yz + zx ) 

+ c ( x + y + z ) + d , 


x , y , z 


2 


பயிற்சி 3-16 


( 1 ) கீழ்க்காணும் கோவைகளில் எவை சமச்சீருள்ளவை எனக் 

காண்க . 


( a ) x2 + y : + 3x + y + 5 . 
( b ) x + y +4 . 


( c) 2x2 


2y2 .. 


( d ) 3x2 + 2xy + 3y3 + 6x + 8 + 6y . 


( e ) 3x3 + 3y : + x +7 . 


( f ) 5a - 3ab + 553 


2a + 3b - 7 . 


( 2 ) a , b , c இல் 2 ஆம் படியில் ஓர் சமச்சீர் கோவையை 

எழுதுக . 


3.17 . வட்ட சமச்சீர் கோவைகள் 


a ( b + c ) + b ( c + a ) + c ( a + b ) என்ற கோவையை 
எடுத்துக் கொள்வோம் . இதில் a- க்கு b- யையும் , b- க்கு C- யையும் , 
C- க்கு a- யையும் பிரதியீடு செய்வோம் . இப்பொழுது கிடைக்கப் 
பெறும் கோவை b ( c + a ) + c ( a + b ) + a ( b + c ) ஆகும் . 
இக் கோவையும் முதலில் கூறப்பட்ட கோவையும் ஒன்றேயாகும் . 
இத்தகைய கோவைகள் வட்ட சமச்சீர் கோவைகள் 
அழைக்கப்பெறும் . a , b , c என்ற மூன்று மாறிகளையும் ஒரு.. 
வட்டத்தின் பரிதியில் அமைத்து இம் மாற்றத்தைச் செய்யலாம் . 


என 


76 


a [ b + c ) + b [ c + .a ) + c ( a + b ) என்பதைச் சுருக்கமாக 
za [ b + c ) என எழுதலாம் . 2 என்பதை “ சிக்மா ” எனப் 
படிக்க வேண்டும் . இது கூட்டல் என்ற பொருளில் பயன்படுத்தப் 
படுகிறது . 


C 


படம் 3.1 . 


எடுத்துக்காட்டு 1 : 

விரித்துச் சுருக்குக : z x ( y - z ) 


கீர்வு : 


zx ( y - z ) = x ( y - z ) + y [ z - x ) + z ( x - y ) 

= xy - xz + yz - yx + zx - zy 
= 0 . 


எடுத்துக்காட்டு 2 : 


விரித்துச் சுருக்குக : z x + 2 z xy . 


தீர்வு : 


zx2 + 25 xy . 

= x2 + y + z3 + 2 ( xy + yz + zx ) 
= x2 + y : + z ? + 2 xy + 2 yz + 2 zx 
= ( x + y + z ) ? 


77 


பயிற்சி 3-17 


விரித்துச் சுருக்குக . 
( 1 ) * x 

( 2 ) 2 a 
( 3 ) = ( a + b ) 

( 4 ) z x (ty + z ) 
( 5 ) = ( as +53 ) 

( 6 ) * ( x3 + ya ) 
( 7 ) = ( x + y ) ( x - y ) 

( 8 ) = ( a + b + c ) 
( 9 ) = ( a + b - c ) 

( 10 ) = ( a - b - c ) 
( 11 ) z ( x - y ) { x + xy + y ) ( 12 ) z ( a ? +-b2 + c ) 
( 13 ) z ( x + y ? -z ) ( 14 ) ( z x ) 2 - z x ? 
( 15 ) z p ( q + r - p ) 


விடைகள் 


( 4 ) 2 ( xy + yz 


( 1 ) x + y + z ( 3 ) 2a + 25 + 2c 
+ 2x ) ( 10 ) - ( a + b + c ) 


3-18 . பல்லுறுப்புக் கோவைகள் : வர்க்க மூலங்கள் 


தினைவு கூர்க : 


xx x = x2 


( -x ) x ( -x ) = x ? 

Vx ? = + x அல்லது 


இதனைச் சுருக்கமாக = x என எழுதுவது வழக்கம் . 
xxx8 = ( - x ^ x ( -x ^ ) = x ^ 


6x 


VX6 = + x3 = + x 


--x5xx = ( -x5 ) x ( -x ) = x10 


10x } 


x10 = + x5 = = x 


5x4x5x4 = ( -5x4 ) x ( -5x4 ) = 25x8 


5x8x . 


25x8 = + 5x4 

= + 5x4 = + 5x 
க- X - 3 


78 


நினைவில் கொள்க : 
( 1 ) எண் குணகங்களுக்கு எண் கணித முறைப்படி வர்க்கமூலம் 

காணுதல் வேண்டும் , 
( 2 ) அடுக்கு எண்ணின் வர்க்க மூலத்தின் அடுக்கு அந்த 

எண்ணின் அடுக்கில் பாதியாகும் . 
( 3 ) ஓர் எண்ணிற்கு ஒரு மிகை வர்க்க மூலம் , ஒரு குறை 

வர்க்க மூலம் ஆக இரு வர்க்க மூலங்கள் உண்டு . குறிப் 
பிடப்பட்டாலன்றி மிகை வர்க்க மூலத்தை மட்டுமே நாம் 

இப்பாடத்தில் குறிப்போம் . 
எடுத்துக்காட்டு : 

144 al ? b8 c ? இன் வர்க்க மூலம் காண்க . 


தீர்வு : 


1144all b8 c2 

12x } , 8x } 2x } 
= 12a 
= 12as b4 ch 
= 12a6 b4 c . 


பயிற்சி 3-18 
பின் வருவனவற்றின் வர்க்க மூலங்களைக் காண்க . 


( மனக் கணக்குகள் ) 


( 1 ) a10 


( 2 ) x16 


( 3 ) 


( 4 ) 189x4ys 

8m8ns 
( 7 ) 

50a618 


( 5 ) 2.25 x8ya 


25x6 
9a4b4 
16x y ? 

9 
1 

16 


( 6 ) 


( 8 ) 


0.81m3 ( x + y ) 2 
1.21 p4 ( q + r ) 


( 10 ) 36 ( x + y ) 4 ( y + z ) 8 ( z + x ) 2 . 


3.19 . வர்க்க மூலம் : காரணி முறை 
நினைவு கூர்க : 

( a + b ) | a2 + 2ab + b2 
( a - b ) 2 = a ? 

2ab + b ? 
( 2x + 30 ) 2 = 4x2 + 12xy + 9y3 
( 3x - 4y ) ? = 9x ? - 24xy + 16y : 


79 


Va : + 2ab + 63 

( a + b ) 
Va3 - 2ab + b2 = ( a - b ) 
V4x2 + 12xj + 9y ? = ( 2x + 3y ) 
V9x 2 - 24xy + 16y3 = ( 3x - 4y ) 


எடுத்துக்காட்டு 1 : 

25x3 + 30xy + 9y இன் வர்க்க மூலம் காண்க . 


தீர்வு : 

25x2 + 30xy + 9y3 
= ( 5x ) " + 2 ( 5x ) ( 3y ) + ( 3y ) 2 
= ( 5x + 3y ) 2 
ஃ N 25x2 + 30xy + 9y ? = ( 5x + 3y ) 


எடுத்துக்காட்டு 2 : 

( x + y ) ? - 6 ( x + y ) + 9 இன் வர்க்க மூலம் காண்க . 


தீர்வு : 

( x + y ) 3 - 8 ( x + y ) + 9 
* x + y = k என்க . 
( x + y ) 2 - 6 ( x + y ) + 9 = k2 - 6k + 9 

= k.2 - 2 ( k ) ( 3 ) + 33 
= ( k - 3 ) 


= 


வர்க்க மூலம் = ( k - 3 ) 

= ( x + y - 3 ) . 


பயிற்சி 3-19 


பின்வருவனவற்றின் வர்க்கமூலங்களைக் காண்க. 
( 1 ) a + 2a +1 

( 2 ) x3 + 14x + 49 
( 3 ) x2 + 16x + 64 

( 4 ) b3 - 105 + 25 
( 5 ) c . - 20c +100 

( 6 ) m3 - 22m +121 
( 7 ) 16x3 + 24x + 9 . ( 8 ) 9x9 + 30x + 25 


80 


( 9 ) 49x2 --14x + 1 ( 10 ) 36a3 - 800 + 25 
( 11 ) 9x2 + 48xy + 64ya ( 12 ) 1633 + 72ab + 81b2 
( 13 ) 413 - 28/11 + 49m3 ( 14 ) 25c2 - 60cd + 36d2 
( 15 ) 412b2 + 4ab +1 ( 18 ) 25xy -20xy + 4 
( 17 ) x3 + y + z2 + 2xy + 2yz + 2zx 
( 18 ) p ? + q ) + r2 + 2pq - 2qr + 2rp 
( 19 ) ( m + 1 ) . + 12 ( 1 + n ) + 36 
( 20 ) ( x + y ) ? - 10 ( x + y ) + 25 
( 21 ) 10 ( x - y ) 3 + 8 ( x - y ) +1 
( 22 ) 4 ( p + q ) ? - 28 ( p + q ) + 49 . 


விடைகள் 


( 1 ) ( a +1 ) 

( 4 ) ( b - 5 ) ( 7 ) ( 4x + 3 ) 
( 11 ) ( 3x + 8y ) ( 15 ) ( 2ab +1 ) ( 17 ) ( x + y + zis 
( 19 ) ( mi + n + 6 ) ( 22 ) ( 2p + 2q -7 ) . 

m + 


3-20 . வர்க்கமூலம் : பெருக்குத் தொடர்கள் 
எடுத்துக்காட்டு : 

வர்க்கமூலம் காண்க . 

( x + 2x - 15 ) ( x3 - x - 8 ) ( x ? + 7x + 10 ) 
தீர்வு : 
காரணிப்படுத்த , 
x2 + 2x - 15 = ( x + 5 ) ( x - 8 ) 

x - 6 = ( x - 3 ) ( x + 2 ) 
x : + 7x +10 = ( x + 2 ) ( x + 5 ) 

( x2 + 2x - 15 ) ( x - x - 6 ) ( x2 + 7x + 10 ) 
= V ( x + 5 ) ( x - 3 ) ( x - 3 ) ( x + 2 ) ( x + 2 ) ( x + 5 ) 
= V ( x + 5 ) ( x - 3 ) " ( x + 2 ) . 
= ( x + 5 ) ( x - 3 ) ( x + 2 ) 


2 


81 


பயிற்சி 3.20 


பின் வருவனவற்றின் வர்க்கமூலங்களைக் காண்க . 


( 1 ) ( x2 + 8x + 2 ) ( x2 + 5x + 6 ) ( x2 + 4x + 3 ) 
( 2 ) ( a2 + 7a + 12 ) ( a2 + 9a + 20 ) ( a2 + 8a + 15 ) 
( 8 ) ( p2 - 3p + 2 ) ( p2 -5p +6 ) ( p2 - 4p + 8 ) 
( 4 ) ( m2 - 7m + 12 ) ( m2 9m + 20 ) ( m 2 - sm + 15 ) 
( 5 ) ( x2 - Sx - 4 ) ( x2 + 3x - 28 ) ( x2 + 8x + 7 ) 
( 6 ) ( x2 + 4x - 5 ) ( x2 + 11x + 30 ) ( x2 + 5x - 8 ) 
( 7 ) ( x2 + 7x - 18 ) ( x2 - 5x + 8 ) ( x2 + 6x - 27 ) 
( 8 ) ( a2 - 9 ) ( a2 + 2a - 15 ) ( a2 + 8a + 15 ) 
( 9 ) ( 12x2 + 19x + 5 ) ( 8x2 + 22x + 15 ) ( 6x2 + 11x + 3 ) 
( 10 ) ( 4x2 - 8x + 8 ) ( 4x2 - 12x + 5 ) ( 4x2 - 18x + 15 ) 


விடைகள் 


( 1 ) ( x + 1 ) ( x + 2 ) ( x + 3 ) 
( 2 ) ( a + 3 ) ( a + 4 ) ( a + 5 ) 
( 3 ) ( p - 1 ) ( p - 2 ) (p- 3 ) 
( 4 ) ( m -- 3 ) ( m - 4 ) ( m - 5 ) 
( 5 ) ( x + 1 ) ( x - 4 ) ( x +7 ) 
( 8 ) ( x - 1 ) ( x + 5 ) ( x + 8 ) 
( 7 ) ( x - 2 ) ( x - 3 ) ( x + 9 ) 
( 8 ) ( a + 3 ) ( a - 3 ) ( a + 5 ) 
( 9 ) ( 3x - 1 ) ( 2x + 3 ) ( 4x + 5 ) 
( 10 ) ( 2x - 1 ) ( 2x - 3 ) ( 2x - 5 ) 


3.21 . வர்க்கமூலம் : வகுத்தல் முறை 

பல்லுறுப்புக் கோவைகளின் வர்க்கமூலங்களை , எண் கணி 
தத்தில் செய்வது போல் வகுத்தல் முறையைப் பயன் படுத்தியும் 
காணலாம் . 


* 9x2 - 30x + 25 இன் வர்க்க மூலத்தைக் காண்போம் . 
M. X. - 6 


82 


9x9 - 30x + 25 = ( 3x + a ) 2 என்று கொள்வோம் . 

= 9x2 + 6ax + a2 
-30x + 25 = 6ax + a2 

= a ( 6x + a ) 

= a ( 2 x 3x + a ) 
a = -5 என்பது தெளிவு . 


இதனைச் சுருக்கமாக வகுத்தல் முறையில் கீழ்வருமாறு 
செய்யலாம் . 


3x - 5 


30x + 25 


( 3x ) 2 


3x | 9x2 

9x2 


8x - 5 


( 6x - 5 ) ( -5 ) 


30x + 25 
- 30x + 25 


0 


எடுத்துக்காட்டு : 

4x4-12x3 + 29x2 - 30x + 25 இன் வர்க்கமூலம் காண்க . 


தீர்வு : 


2x2-3x + 5 


2x2 4x4-12x3 + 29x2 - 30x + 25 

4x4 


( 2x2 ) 2 


4x2-3x 


- 12x3 + 29x2 
12x3 + 9x2 , 


( 4x2-3x ) 

x { -3x ) 


4x2 - 6x + 5 


20x2 -30x + 25 
20x2-30x + 25 ( 4x2-6x + 5 ) 

X ( 5 ) 
0 


( 4x4 - 12x3 + 29x2 - 30x + 25 = 2x2 - 3x + 5 


88 


பயிற்சி 3-21 


பின் வரும் பல்லுறுப்புக் கோவைகளின் வர்க்க மூலங்களைக் 
காண்க . 


- 


- 


( 1 ) x4 + 2x3 + 3x2 + 2x + 1 
( 2 ) x4 4x3 + 6x2 4x + 1 
( 8 ) 4x4 20x3 + 28x2 10x +1 
( 4 ) 25p4 - 20p3 - 28p2 + 12p + 9 
( 5 ) x6 + 2x5 + 3x4 + 4x3 + 3x2 + 2x --- 1 
( 8 ) 9x6 

24x5 + 16x4 30x3 + 40x2 + 25 
( 7 ) 18x4 - 24x3 

7x2 + ax + 4 ஒரு முழு வர்க்கம் எனில் 
a இன் மதிப்பு காண்க . 
( 8 ) 25x4 30x3 x2 + ax + b ஒரு முழு வர்க்கம் எனில் 

a , b இன் மதிப்புகள் என்ன ? 


விடைகள் 
( 1 ) ( x2 + x + 1 ) 

( 2 ) ( x2 - 2x + 1 ) 
( 3 ) ( 2x2 - 5x + 1 ) ( 4 ) ( 5pe - 2p - 3 ) 
( 5 ) ( x3 + x2 + x + 1 ) ( 8 ) ( 3x3 4x2 - 5 ) 
( 7 ) a = 12 . 

( 8 ) a = 8 , b = 1 . 


3.22 . மீப்பெரு பொது வகுத்தி ( மீ . பெ . வ . ) 

நினைவுபடுத்திக் கொள்க . 

24 , 30 , 36 எண்களின் மீ , பெ.வ. காணும் முறையைப் 
பற்றி ஏற்கெனவே அறிந்திருக்கிறோம் . 

24 = 23 x 3 
30 2 x 8 x 5 
36 = 22 x 32 


24 , 30 , 36 இன் மீ.பெ.வ. = 2 x 3 = 6 . 

6. இதுபோல் 
5a2 , b2 , 20ab3 இன் மீ . பெ . வ . காண்போம் . 

5022 

5xa2 x b2 
20ab3 5 x 22 x a x 63 
மீ . பெ . வ . 5 x a x 52 

5ab2 


84 


எடுத்துக்காட்டு : 

4x2y3 , 8xy5 இன் மீ . பெ . வ , காண்க . 


தீர்வு : 


4xy3 
вху 
மீ.பெ.வ. 


= 22 x x2 x y3 . 
= 2 x 3 x x X y5 . 


= 2xy3 . 


பயிற்சி 3-22 
பின் வருவனவற்றின் மீ.பெ.வ. காண்க . 
( 1 ) ar , a4 

( 2 ) x5 , X6 
( 3 ) pe , pll , pr 

( 4 ) 4a2 , 8a4 / 
( 5 ) 7x3 , 14x5 

( 6 ) 24a2 , 36a7 
( 7 ) 10a2b2 , 15a4b3 ( 8 ) 20x3y2 , 25xy4 
( 9 ) 12a4b2c6 , 16ab3c4 . ( 10 ) 12a2b2c2 , 30a3bce 
( 11 ) 10a2bc2 , 15ab2c3 . 2053c2 
( 12 ) 4x2y3z2 , 12x5 
( 13 ) 2xb , axy 
( 14 ) pm , pm + 1 , pm + 2 


விடைகள் 


( 4 ) 2a2 


( 7 ) 5a262 


( 1 ) a4 
( 14 ) pm 


( 11 ) 5bc2 . 


3-23 . மீ.பெ.வ . : மூன்று கோவைகள் 

இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட கோவைகளின் 
மீ.பெ.வ. 

முதலில் அவற்றைக் காரணிப்படுத்திக் 
கொள்ளவேண்டும் . பின்னர் அவற்றின் 

பொதுக் 
களைக் கண்டுபிடித்தால் அவற்றில் மிகப் பெரியது மீ . பெ . வ . 


காண 


காரணி 


ஆகும் . 


எடுத்துக்காட்டு : 

x2 3x - 10 , x2 + 9x + 14 , x3 – x - 6 இன் மீ.பெ.வ. 
காண்க . 


85 


x2 - 3x 

3x - 10 
x2 + 9x + 14 


( x - 5 ) ( x + 2 ) 
( x + 7 ) ( x + 2 ) 
( x -- 3 ) ( x + 2 ) 
( x + 2 ) . 


x2 


x - 8 


மீ . பெ . வ . 


பயிற்சி 3-23 


பின் வருவனவற்றின் மீ.பெ. வ , காண்க , 


( 1 ) ( x + 3 ) ( x - 5 ) ( x + 7 ) , ( x - 2 ) ( x , + 3 ) ( x + 6 ) 
( 2 ) ( a - 1 ) ( a - 2 ) ( a - 3 ) , ( a + 5 ) ( a - 1 ) ( a - 2 ) 
( 3 ) ( a - b ) , ( a - b ) 3 
( 4 ) x2 ( x - y ) , x3 ( x - y ) 2 
( 5 ) 8x - 5 , 9x - 15 
( 6 ) x2 + xy , x2 - y2 
( 7 ) a2 - b2 , a3 - b3 
( 8 ) x + y , x3 + y3 
( 9 ) p2 -- 4 , p2 + 3p + 2 , p2 + p - 2 
( 10 ) x2 8x + 9 , x3 - 27 
( 11 ) x2 + 8x + 15 , x2 + 4x 5 , x2 + 3x - 10 
( 12 ) 6a2 - 7a - 3 , 10a2 - 11a - 6 , 2a2 + 11a - 21 
( 13 ) x2 - 8x 7 , 2x2 

8 , x2 

1 
( 14 ) - m2 + 2mn + n2 . m2. - n2 , ( m + n ) 3 


விடைகள் 


( 8 ) x + y 


( 1 ) ( x + 3 ) 
( 11 ) ( x + 5 ) 


( 4 ) x2 ( x - y ) 
( 12 ) ( 2a - 3 ) 


3-24 . மீச்சிறு பொது மடங்கு ( மீ . சி . ம . ) 
நினைவுபடுத்திக் கொள்க . 

25 , 40 இன் மீ.சி.ம. காணும் முறையை நினைவுகூர்வோம் . 


88 


25 = 52 

40 = 5x 23 
மீ.சி.ம. = 52 x 23 

25 x 8 
= 200 . 


எடுத்துக்காட்டு : 
16x2 , 24x3y. இன் மீ.சி.ம. காண்க . 
16x2 

24 x x2 
24x3y 23 x - 8xx3 x y 
மீ.சி.ம. 

24x3xx3xy 
= 48x3y 


பயிற்சி 3-24 
பின் வருவனவற்றின் மீ . சி . ம . காண்க . 
( 1 ) .x2 , x3 

( 2 ) -a4 , as ( 3 ) x6 , x11 , x6 
( 4 ) 2a2 , 3a5 ( 5 ) . 8x4 , 12x3 ( 8 ) 12x3 , 20x5 
( 7 ) xy , yz 

( 8 ) a2b , ab2 ( 9 ) x2y3 , xy3 
( 10 ) Sab , 6bc , sca ( 11 ) x2yz , x3y 
( 12 ) 10a2bc , 15abc2 , 20a2b2c . 


விடைகள் 
( 1 ) x3 ( 4 ) 6a5 . 

( 9 ) x2y3 
( 12 ) 80 a2z2ce . 


( 11 ) x3yz 


3-25 . மீ.சி.ம. 8 மூன்று கோவைகள் 
எடுத்துக்காட்டு : 

x2 + 2x 8 , x2.- 6x + 8 , x2 + x - 8 இன் மீ . சி . ம . 
காண்க . 


தீர்வு : 


x2 + 2x - 3 = ( x + 8 ) ( x - 1 ) 
x2 - 6x + 8 = ( x - 4 ) ( x - 2 ) 
x2 + x 

( x + 3 ) ( x- 2 ) 
மீ . சி . ம . = ( x + 3 ) ( x - 2 ) ( x - 1 ) ( x - 4 ) 


87 


பயிற்சி 3-25 


பின் வருவனவற்றின் மீ.சி.ம. காண்க . 

( 1 ) ( x + y ) , ( x + y ) 2 , ( x + y ) 3 
( 2 ) 2 ( x - y ) , 4 ( x - y ) 2 , 8 ( x - y ) 3 
( 3 ) 10 ( p - q ) ( q - r ) , 15 ( q - r ) ( r - P ) 
( 4 ) x2y ( x + y ) , 2x2z ( x - y ) 
( 5 ) m + n , m2 - n2 
( 8 ) m + n , m3 + n3 
( 7 ) a2 + 2ab + b2 . a2 - b2 
( 8 ) x3-1 , x2-1 , ( x - 1 ) 2 
( 9 ) x2 + 3x + 2 , x2 + 5x + 8 , x2 + 7x + 12 
( 10 ) x2-9 , x2 + 2x - 15 . x2 + 7x + 10 
( 11 ) 2a2-5a - 12 , a2 + a - 20 , 4a2 + 8a + 3 
( 12 ) 8x2 + 13x + 8 , 15x2 + 7x - 2 , 10x2 + 13x - 3 


விடைகள் 


( 1 ) ( x + y ) 3 ( 4 ) 2x2yz ( x2 - y2 ) 
( 8 ) ( x - 1 ) 2 ( x + 1 ) ( x2 + x + 1 ) 
( 11 ) ( 2a + 3 ) ( a - 4 ) ( a + 5 ) ( 2a + 1 ) 


3-26 விகிதமுறு கோவைகள் : சுருக்குதல் 

நினைவுபடுத்திக் கொள்க . 
3 , -5 , 4 , -7 என்பன முழுக்கள் ஆகும் . 
3 

3 4 
4 - 5 -7 -7 

என்பன முழுக்களின் இரட்டை 
களாலான விகிதமுறு எண்கள் ஆகும் . 


இதுபோலவே P ( x ) , Q ( x ) = 0 என்பன இரு பல்லுறுப்புக் 

P ( x ) 
கோவைகள் எனில் , ஒரு விகிதமுறு கோவையாகும் . 

Q ( x ) 


x2-5 

x2-3x - 3 
x2 - 4x + 7 x3 - 2x2 + 5x + 1 

என்பன விகிதமுறு கோவை 
களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் ஆகும் . 


88 


எண் கணிதத்தில் உள்ளது போலவே விகிதமுறு கோவை 
களையும் கூட்டவும் , கழிக்கவும் , பெருக்கவும் , வகுக்கவும் , 
சுருக்கவும் இயலும் . 

கணிதத்தில் 

உள்ள விதிகள் 
இவற்றுக்கும் பொருந்தும் . 


எண் 


8 
10 


| 


எடுத்துக்காட்டாக , 


2 x3 
2 x 5 


- 


மை 


3 
51 


இதைப் போலவே , 


* 


- 


20 
3x - 15 


II. 


3 


2x 
8x2 


20 
80x 


|| 


4 ( x - 5 ) 
3 ( x - 5 ) 
2 ( x - 10 ) 
3x (x - 10 ) 
( x - 2 ) ( x - 1 ) 
( x - 3 ) ( x - 1 ) 


2 
3x 


x2 
x2 


Sx + 2 
4x + 3 


} } 


!! 


= 


( x - 2 ) 
( x - 3 ) 


- 


பயிற்சி 3-26 


சுருக்குக . 


x2 


( 2 ) 


4x 
2x2 2xy 


x2 + xy 


( 8 ) 


5x + 10 
5x - 15 


( 4 ) 


3a - 125 
3a + 36 


- 


( 5 ) 


X 4 
4 - X 


( 6 ) 


2a 6 
S-a 


( 7 ) 


x + y 
x2 - y ? 


( 8 ) 


8 ( x + y ) 3 
30 ( x + y ) 


( 9 ) 


x2 + 11x + 30 
x2 + 2x - 15 


( 10 ) 


x2 + x - 2 

x2 


- 


( 11 ) 


x2 + 2x + 1 
x2 + 3x + 2 


( 12 ) 


d2 5d + 4 
d2 - 100 + 24 


( 13 ) 


2x2 + 5x - 12 

4x - 8 


( 14 ) 


5x - 5 

9x + 5 


( 15 ) 


1113 + 8 
m2 

m - 8 


( 16 ) 


4x2 + 7x 15 
8x2 + 2x - 15 


89 


விடைகள் 


( 1 ) + , 


( 5 ) ( - 1 ) 


( 8 ) 


1 
5 ( x + y ) 2 


( 11 ) 


x + ! 
x + 2 


( 18 ) * * 


x + y 

2 


x + 3 


( 18 ) 


2x + 3 


8-27 விகிதமுறு கோவைகளின் பெருக்கல் 

4 . 5 4 x 5 20 

X 
7 9 7 x 9 63 


P ( x ) 


Q ( x ) 


R ( x ) P ( x ) . R ( x ) 
X 

S ( x ) Q ( x ) . S ( x ) 
( Q ( x ) # 0 , S ( x ) = 0 ) 


எடுத்துக்காட்டு 1 : 
2 

4 
x + 8 x + 5 ஆல் பெருக்குக . 


தீர்வு : 
2 

4 

X 
X + 3 

X + 5 


// 


= 


2 x 4 
( x + 3 ) ( x + 5 ) 

8 
( x + 3 ) ( x + 5 ) 

8 
x2 + 8x + 15 


== 


எடுத்துக்காட்டு 2 : 
பெருக்குக : 
x2 -x - 8 

X 
x2 + 4x + 4 


x2-2x - 8 
x2-7x + 12 


தீர்வு : 


12 
x 


= 


x2 - x -6 

2x - 8 
x2 + 4x + 4 x2 -- 7x +12 
( x - 3 ) ( x + 2 ) ( x - 4 ) ( x + 2 ) 

X 
( x + 2 ) ( x + 2 ) ( x - 4 ) ( x - 3 ) 
( x - 3 ) ( x + 2 ) ( x - 4 ) ( x + 2 ) 
( x + 2 ) ( x + 2 ) ( x - 4 ) ( x - 3 ) 
1 


- 


90 


பயிற்சி 3-27 


பெருக்கி , முடியுமானால் விடையைச் சுருக்கி எழுதுக 


( 1 ) 


2 -8 

X 
4 Sx 

8 


5x + 15 3y - 12 
( 2 ) 

x 
2y - 8 4x +12 

3x 
( 8 ) ( x + 3 ) x 

( x2 - 9 ) 
x ? + 3x + 2 x + 2 

X 
x + 3 

x2 + 4x +3 
x + 11x + 30 x2 -3x 
( 5 ) 

X 
x2 - 6x + 9 x2 --- 5x 


( 
4 
) 


) 


* 2 


* 2 


- 


( 6 ) 


( 
7 
) 


( 8 ) 


4x + 3 

2x -15 

x 
x2 - 9 x2 + 6x + 5 
x ? + 3x + 2 x ? -7x + 6 
x2- 4x - 12 

X 

x2 - 4 
x2 + 4x + 8 x2 + xே + 8 

x 
x2 + 5x + 6 x2 + 5x +4 
a2 + ab as bs 

X 
a2 - 62 ab ( a + b ) 
3x2 -2x - 8 8x2 + 6x - 9 

X 
4x2 + 5x -6 6x2 + 17x +12 


( 9 ) 


( 10 ) 


விடைகள் 


( 1 ) - 


( 5 ) 


x - 6 
x - 3 


( 7 ) x2 - 4 


( 10 ) 


( x - 2 ) 
( x + 2 ) 


8-28 . விகிதமுறு கோவைகளின் வகுத்தல் 

நினைவு படுத்திக் கொள்க . 


1 


48 


15 
* 
8 16 


16 
8 X 15 


!! 


120 


5 


91 


இதைப்போலவே 


P ( x ) 
Q ( x ) 


R ( x ) 
S ( x ) 

S ( x ) 
X 

R ( x ) 


P ( x ) 


2 ( x ) 


எடுத்துக்காட்டு : 
வகுக்க : 

ax + bx 
as + ab + 63 


1. 


s8-2 
a3 b3 


கிர்வு : 


a2 


3 
3 


3 


53 


5 . 


ax + bx 
ax + ab + 

ax + bx 
a + ab + 8 

x ( a + 5 ) 
as + ab + 62 


X 


43 
aa - 2 


X 


( a - b ) ( d2 + ab + bey 

( a + b ) { a - 6 ) 


பயிற்சி 3-28 


வகுக்க . 


( 1 ) 


p + 5 


- ( 3p + 15 ) 


2 


( 2 ) 


3x + 12 

+ ( x2 - 16 ) 
5x 


x2 


4 


( 3 ) 


7x +12 

+ 
15x3 


( 4 ) 


( 5 ) 


x2 25 

x2 + 6x 
x2 --- 7x + 10 x2 + xே + 8 
x2 

1 

20 x2 + 5x + 4 
x2 + 5x + 6 x2 
a2 - Sab + 252 a2 -- 5ab + 652 
a - 8ab + 2062 a2 --7ab + 1252 


( e ) 


92 


( 7 ) சுருக்குக : 


x2 - 16 

x 
x3 - 8 


2x2 - 3x -2 
2x2 + 9x + 4 


3x2 - 11x -4 
x2 + 2x +4 


( 1 ) ( 9 ) 


2 
3x 


விடைகள் 

( x - 5 ) ( x - 4 ) 
( x - 3 ) ( 5 ) 

( x + 2 ) ( x + 1 ) 


( 7 ) 


1 
3x +1 


3-29 . விகிதமுறு கோவைகளின் கூட்டல் : ( பகுதிகள் சமம் ) 

நினைவு படுத்திக் கொள்க . 


4 5 
11 11 
4 + 5 

11 


9 


கூட்டப் பெறும் இரண்டு விகிதமுறு எண்களின் பகுதிகள் 
ஒன்றாக இருந்தால் அப் பின்னங்களின் தொகுதிகளைக் கூட்ட 
லாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 


கூட்டுக : 


* + ) 


தீர்வு : 


* + ) 
* + 


x + y 


எடுத்துக்காட்டு 2 : 
2x + 5 

x +4 
கூட்டுக : x2 + 5x + 6 

+ 

x2 + 5x + 6 
தீர்வு : 

2x + 5 
x2 + 5x + 6 x2 + 5x + 6 


+ 


98 


!! 


2x + 5 + x + 4 
x2 + 5x + 6 

3x + 9 
x2 + 5x + 6 

3 ( x + 3 ) 
( x + 3 ) ( x + 2 ) 


= 


9 
x + 2 


LIM DA 3-29 


கூட்டுக . 


8x 
7 


( 2 ) ☆ + une 


( 1 ) + + 
( 8 ) 42 + 


( 4 ) 


7x 5x 

+ 
24 24 


2 


( 5 ) 


4 
8x 


X + 5 


x 5 


t + 


( 6 ) 


ху 


( 7 ) 


+ 
Bab aab 


( 8 ) 


5x 
21 


+ 


+ 
21 23 


( 9 ) 


+ 


-6 

at 10 

+ 
ab 

ab 


ab 


( 10 ) 


8 
6x - 10 


+ 

5x -10 


5x 


( 11 ) 


15 9 , 
+ 

9x - 9 


8x – 0 


X 


( 19 ) 


–88 . + 


8 
x2 - 98 


x 


1 
( 18 ) 

+ 
x2 + 2x + 1 x2 + 2x + 1 
2x 

12 
( 14 ) 

+ 
xs + 10x +-24 x2 + 10x + 24 
2x -10 

x + 1 
( 16 ) 

+ 
xs -- 5x + 6 x2 -25 % +6 


94 


{ 18 ) 


- 


( 17 ) 


x2 + 2x 

2x + 3 

+ 
x2 + 6x + 9 x2 + 6x + 9 
x2 + 2x 

3x 36 

+ 
x2 -7x +12 x2 -7x +12 
x2 

8x -7 

+ 
x2 + 10x + 21 x2 + 10x + 21 


( 18 ) 


விடைகள் 


( 1 ) 4 , 


( 6) 


2 
y 


( 9 ) * 


( 12 ) - 


8 


x 


8 
( 15 ) 

x- 2 


( 18 ) 


x + 3 


8-80 . விகிதமுறு 

கோவைகள் கூட்டல் : வேறுபட்ட 
பகுதிகள் 
நினைவு கூர்க . 

5 7 
12 15 
25 28 

+ [ 12 , 15 இன் மீ.சி.ம. 80 ] 
60 60 
53 
60 


+ 


எடுத்துக்காட்டு 1 : 


3 


கூட்டுக : 


+ 


+ 


1 + x 


1 





தீர்வு : 
( 1 + x ) , ( 1 - x ) இன் மீ.சி.ம. = ( 1 + x ) ( 1- x ) 
2 { 1- x ) 

2 - 2x 
1 + x 

( 1 + x ) ( 1 - x ) ( 1 + x ) ( 1 - x ) 
8 ( 1 + x ) 

3 + 3x 
1 - x 

( 1 - x ) { 1 + x ) ( 1 + x ) { 1 -- x ) 
8 2 

8 + 8x 
+ 
1+ x ( 1 + x ) ( 1 - x ) 

( 1 + x ) (1- R ) 
2 - 2x + 3 + 3x 
( 1 + x ) ( 1 - x ) 
5 + x 
2 


+ 


== 


x2 


95 


எடுத்துக்காட்டு 2 : 


கூட்டுக : 


x - 4 


x2 – 3x + 2 


+ 


x - 2 
x2 5x + 4 


- 


Stey : 


x2 


8x + 2 = ( x − 2 ) ( x - 1 ) 


x2 - 6x + 4 = ( x - 4 ) ( x - 1 ) 


( x2 – 3x + 2 ) , ( x2 5x + 4 ) str 18.4.40 . 

- = ( x - 1 ) ( x - 2 ) ( x - 4 ) 


À 
x 9- 8x 

8x + 2 


X 


0 


( x - 2 ) ( x - 1 ) 


( x - 4 ) ( x - 4 ) 
( x - 2 ) ( x - 1 ) ( x - 45 


( x 4 ) 2 
( x - 9 ) ( x - 1 ) ( x - 4 ) 


x - 2 


X2 


5x +4 


( x - 2 ) ( x - 2 ) 
( x - 4 ) ( x - 1 ) ( x - 2 ) 


( * - 4 ) ( x - 1 


ll 


( x - 2 ) 2 
( x – 4 ) ( x - 1 ) ( x - 2 ) 


x2 - 8x + 2 

+ 

x2 


x - 2 
5x + 4 


( x - 4 ) 2 

+ 
( x - 2 ) ( x - 1 ) ( x - 4 ) 


( x - 2 ) 2 
( x - 4 ) ( x - 1 ) ( x - 2 ) 


( x - 4 ) 2 + ( x - 2 ) 2 
( x - 1 ) ( x - 2 ) (x - 4 ) 


x2 


8x + 1 + x2 4x + 4 
( x - 1 ) ( x - 2 ) ( x - 4 ) 


11 


2x2 

19x + 20 
( x - 1 ) ( x - 2 ) ( x - 4 ) 


86 


பயிற்சி 8-30 


கூட்டுக . 


X 


2x 


( 1 ) 


등 + 


+ 


2 


+ 


( 2 ) 


7x 
8 


8 


4a 


( 8 ) 


+ 


6a 
7 


( 
4 
) 


1 
+ 


1 
D 


அ 


a 


4 


3 


( 5 ) 


+ 


( 6 ) 


3x 
10 


2x - 3 
+ 

15 


y 


Sx 
( 7 ) 4x + 18 


+ 

5x + 20 


( 8 ) 


3x 
x2 - 9 


+ 


x +8 


( 9 ) 


2a + .8 

4a 

+ 
as - 16 3a + 12 


( 10 ) 


x + 3 
8x + 15 


+ 


2 
8x 8 


x2 


( 11 ) 


2x 1 
x2 + 6x + 8 


+ 


5 
2x + 4 


-- ( 12 ) 


2x - 1 
x2 - 25 


x + 2 
+ 

x + 5 


( 13 ) 


Sx 

4x 

-- 
x2 + 3x + 2 x2 + 7x + 10 
x + 1 

f 

-- 
Sx2 - 2x 1 8x2 + 4x + 1 


- ( 14 ) 


* ( 15 ) 


1 
x2 + 4x + 3 


+ 


1 

1 

+ 
x2 + 5x + 6 x2 + 8x + 2 


2 
( 18 ) 5+ 

2x 


( 17 ) 7 + 


x + 1 

2 


விடைகள் 


( 1 ) 3 
( 14 ) ( 3x + 1 ) ( x + 1 } { x - 1 ) 


4 + 9x 

8x 
( 5 ) 

( 8 ) 
xy 

x2 
2x2 + 2 
} - 

( 17 ) 


15 

( 11 ) 
9 
8x - 13 


2 


9 
2 ( x + 4 ) 


97 


3-31 . விகிதமுறு கோவைகள் : கழித்தல் 


எடுத்துக்காட்டு : 
சுருக்குக : 

2x 
x +3 


x 


தீர்வு : 


4 , ( x + S ) இன் மீ.சி.ம. = 4 ( x + 3 ) 
2x ( 2x ) ( 4 ) 

8x . 
x + 3 

( x + 3 ) ( 4 ) 4 ( x + 3 ) 

x ( x + 3 ) x2 + 3x 
4 

4 ( x + 3 ) 4 ( x + 3 ) 


X 


X + 3 
2x 


== 


8x 

( x2 + 3x ) 
4 ( x + 3 ) 4 ( x + 3 ) 
8x - x2 --3x 

4 ( x + 3 ) 
- x2 + 5x 
4 ( x + S ) 


எடுத்துக்காட்டு 2 : 


சுருக்குக : 

x +1 
x2 + 7x + 12 


- 


x + 2 
x2 + 8x + 15 


தீர்வு : 

x2 + 7x +12 = ( x + 3 ) ( x + 4 ) 
x2 + 8x +15 = ( x + 3 ) ( x + 5 ) 


( x2 + 7x +12 ) , ( x2 + 8x +15 ) இன் மீ.சி.ம. 

= ( x + 3 ) ( x + 4 ) ( x + 5 ) 


* + 1 
x2 + 7x + 12 


11 


x + 1 

( x + 1 ) ( x + 5 ) 
( x + 3) ( x + 4 (x + 3 ) ( x + 4) ( x + 5 ) 
Y + 2 

( x + 2 ) ( x + 4 ) 
( x + -3 ) ( x + 5 ) ( x + 8 ) ( x + 4 ) ( x + 5 ) 


x + 2 
.x + 8x + 15 

M.X. - 7 


98 


| 


x + 1 x + 2 

( x + 1 ) ( +5 ) 
x247 +12 x2 + 8x + 15 ( +8 ) ( x + 40 ( x + 5 ) 

( x + 2 ) ( x + 4 ) 

( x48 ) ( x + 4 ) ( x + 51 
( x2 + 6x + 5 ) - ( x2 + 6x + 8 ) 

( x + 8 ) ( x + 4 ) ( x + 5 ) 
x2 + 6x + 5 - - 8.x -8 

( x + 8 ) ( x + 4 ( x + 5 ) 


- 8 
( x + 8 ) ( x + 4 ) ( x + 5 ) 


uus 04 8-81 


சுருக்குக . 


( 1 ) 무 -- 윽 


( 2 ) 


8x 
8 


- 중 


( 8 ) 


Tx 
12 


8x 
8 


( 4 ) 


5 
at 


8 
6 


( 5 ) 


x2y 


( 8 ) 


5 
8pg 


xy 2 


2p8g 

7 


0 


8 


( 7 ) 


( 8 ) 


a + 8 


a - 8 


5 x 


( 9 ) 2 -9 


( 10 ) 2x -10 


6x 
x8 -26 . 


( 11 ) 


- 


x + 8 


( 12) Sp2 +52 


3x 2 

7 
x2 
2x + 1 

XL1 
x2 - 88 
2p 

P 
. + 5p - 2 8p2 - 7p +2 
4 . 

x + 7 
2 - 7 +19 x2 - 7x + 12 

5 
x2 + 5x + 8 x2 + 6x + 8 


( 18 ) 


( 14 ) - 
(15 ) T2 - SK + + - 6x + 8 


X 


2x 
• Ax + 8 . 


x2 


99 


விடைகள் 


( 1 ) - 


( 3 ) 


5x 
24 

3x + 35 
2 ( x2 - 25 ) 


( 6 ) 


( 10 ) 


9 - 5pq 
6pq ? 

p2 - pே 
( 3p - 1 ) ( p + 2 ) ( p - 2 ) 


( 12 ) 


( 15 ) 0 . 


3.32 . இருபடிச் சமன்பாடுகள் 

x E R , ax + b = 0 என்ற அமைப்பு முறையைக் கொண்ட 
ஒரு படிச் சமன்பாடுகளின் தீர்வு காணும் முறையை ஏற்கனவே 
அறிந்துள்ளோம் . ஒரு சமன்பாட்டில் உள்ள மாறியின் படி 2 
ஆனால் அஃது இரு படிச் சமன்பாடு எனப்படும் . 


a , b , c E R , a + 0 எனில் , ax2 + bx + c = 0 

என்ற 
சமன்பாடு இரு படிச் சமன்பாடு எனப்படும் . 

3x2 + 10x + 5 = 0 , 2x2 - 5x + 7 = 0 என்பன 
படிச் சமன்பாடுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் . 
p ( x ) இல் , p ( a ) = 0 ஆனால் 
ஆனால் a என்பது P ( x ) = 0 

( இன் 
மூலமாகும் . 


எடுத்துக்காட்டாக , 
P ( x ) = x2 - 3x + 2 இல் P ( 1 ) = 12 -3 { ! ) +.2 

1 - 3 + 2 
0 


P ( 2 ) 


22 3 ( 2 ) + 2 
= 4-6 + 2 


P ( 3 ) = 32-9 ( 3 ) + 2 

= 3 -9 + 2 


1 , 2 என்பன x2 - 3x + 2 = 0 இன் மூலங்களாகும் . 
3 என்பது x 3x + 2 = 0 இன் மூலமன்று . 
ஓர் இருபடிச் சமன்பாட்டிற்கு இரு மூலங்கள் உண்டு. 


100 


கி . மு . 


வரலாற்றுக் குறிப்பு 

4000 ஆண்டுகளுக்கு முன்பே பாபிலோனியர்கள் இரு படிச் 
சமன்பாடுகளைப் பற்றி அறிந்திருந்தனர் . 

565 ஆம் 
ஆண்டில் யூக்லிட் என்ற கணித மேதை இரு படிச் சமன்பாடு 
களின் தீர்வுக் கணம் காண வடிவ இயல் முறைகளைக் கையாண் 
டார் . கி . பி . 598 ஆம் ஆண்டில் வாழ்ந்த இந்தியக் கணித மேதை 
பிரம்ம குப்தர் இரு படிச் சமன்பாடுகளைத் தீர்க்கும் முறையை 
அறிந்திருந்தார் . 


3 - 33. காரணிப்படுத்தி இரு படிச் சமன்பாடுகளின் தீர்வுக் 

கணங்களைக் காணல் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்க்க : x2 

x2 - 25 = 0 


தீர்வு : 


x2 - 25 = 0 


( x + 5 ) ( x - 5 ) = 0 


x + 5 = 0 அல்லது x - 5 = 0 


x = -5 அல்லது x = 5 


தீர்வுக் கணம் = { 5 , -5 } 


எடுத்துக்காட்டு 2 : 

தீர்க்க : x2 + 7x + 12 = 0 


தீர்வு : 


x2 + 7x + 12 = 0 


( x + 4 ) ( x + 3 ) = 0 


x + 4 = 0 அல்லது ( x + 3 ) = 0 


x = -4 அல்லது x = -3 


தீர்வுக் கணம் = { - 4 , - 3 } 


எடுத்துக்காட்டு 3 : 

தீர்க்க : 3x2 + 10x + 3 = 0 


101 


தீர்வு : 


3x2 + 10x + 3 = 


3x2 + 9x + x + 3 = 0 
8x ( x + 3 ) + 1 ( x + 3 ) = . 
( 3x + 1 ) ( x + 3 ) = 0 


அதாவது 3x + 1 = 0 அல்லது x + 3 = 0 

அல்லது x = 
தீர்வுக் கணம் = { - 3 , - " } 


- 8 


பயிற்சி 3-33 


பின் வரும் இரு படிச் சமன்பாடுகளின் தீர்வுக்கணம் காண்க . 
{ x E R ) ( 1-15 மனக் கணக்குகள் ) 

( 1 ) ( x - 3 ) ( x - 2 ) = 0 ( 2 ) ( x - 4 ) ( x + 5 ) = 0 
( 8 ) ( x -- 5 ) ( x -- 7 ) = 0 ( 4 ) ( x - 2 ) ( x + 6 ) = 0 
( 5 ) ( x + 9 ) ( x - 11 ) = 0 ( 6 ) ( x + 8 ) ( x + 3 ) = 0 
( 7 ) ( x + 5 ) ( x - F12 ) = 0 ( 8 ) ( x + 6 ) 2 = 0 
( 9 ) ( x + 8 ) 2 = 0 

( 10 ) ( x - 1 ) 2 = 0 
( 11 ) x ( x - 3 ) = 0 

( 12 ) x ( x - 7 ) = 0 
( 13 ) x ( 4x - 5 ) = 0 ( 14 ) ( 4x + 3 ) ( 2x - 7 ) = 0 
{ 15 ) ( 5x - 1 ) ( 3x + 4 ) = 0 ( 18 ) x2 - 36 = 0 
( 17 ) x2 - 169 = 0 

( 18 ) 2x2 - 50 = 0 
( 19 ) 2x2 -7x = 0 

( 20 ) 3x2 + 4x = 0 
( 21 ) x2 + 14x + 48 = 0 ( 22 ) x2 + 24x + 143 = 0 
( 23 ) x2 + 11x + 30 = 0 ( 24 ) x2 - 21x + 104 = 0 
( 25 ) x2 --x - 72 = 0 ( 26 ) x2 + 5x - 150 = 0 
( 27 ) x2 -x - 12 = 0 ( 28 ) x2-8x - 91 = 0 
( 28 ) 2x2 + 5x + 2 = 0 ( 30 ) 3x2 + 10x + 8 = 0 
-{ 31 ) 2x2 - 3x- + 1 = 0 ( 32 ) 4x2 + 8x - 5 = 0 
( 33 ) x2 + 10x + 25 = 0 ( 34 ) x2 - 6x + 9 = 0 
( 35 ) 4x2-28x + 49 = 0 


102 


விடைகள் 


( 16 ) { 6 , - 8 } 
( 21 ) - 8 , - 8 } 


( 18 ) { 5 , - 5 } 
( 23 ) { - 8 , - 5 } 


( 27 ) { 4 , - 3 } 


( 80 ) { -2 , -1 } 


( 85 ) { 3 } 


8.34 . இருபடிச் சமன்பாடுகள் : பயன்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 1 : 

ஓர் இயல் எண்ணும் அதன் வர்க்கமும் சேர்ந்து 58 - க்குச் 
சமம் எனில் அந்த எண்களைக் காண்க . 


தீர்வு : 

இய் .. எண் = x என்க . 


அதன் வர்க்கம் = xx x = x ? 

x2 + x = 58 
x3 + x - 56 = .0 
( x + 8 ) ( x -- 7 ) = 0 
x = - 8 அல்லது x = 7 


என்பதே பொருத்தமான 


-.84 N. எனவே x = 7 
விடையாகும் . அந்த எண் = 7 


சரிபார்த்தல் : 

7 + 72 = 7 + 49 = 56 


எடுத்துக்காட்டு 2 : 

ஓர் அறையின் நீளம் அதன் அகலத்தை விட 2 மீட்டர் 
அதிகம் . அறையின் தரையின் பரப்பளவு 120 மீ 2 எனில் அந்த 
அறையின் நீள , அகலங்களைக் காண்க . 


அறையின் அகலம் = x மீ என்க . 
அறையின் நீளம் = ( x + 2 ) மீ 


103 


தரையின் பரப்பளவு = x ( x + 2 ) மீ . 


x ( x + 2 ) = 120 

x2 + 2x = 120 
x2 + 2x 120 = 0 . 


( x + 12 ) ( x - 10 ) = 0 

12 அல்லது x = 10 


X 


12 என்பது பொருத்தமற்றது . எனவே , x = 10 
எனக் கொள்ளவேண்டும் . 


அறையின் அகலம் = 10 மீ 
அறையின் நீளம் ( 10 + 2 ) மீ 

12 மீ 


- 


எடுத்துக்காட்டு 3 : 
செங்கோண முக்கோணத்தின் 

முக்கோணத்தின் கர்ணத்தின் நீளம் 
13 செமீ . மற்ற இரு பக்கங்களில் ஒன்று மற்றொன்றை விட 
7 செமீ அதிகம் எனில் அம் முக்கோணத்தின் பரப்பளவைக் 
காண்க . 


தீர்வு : 


13 


3 


X + 7 
படம் 3.2 . 


கர்ணத்தின் நீளம் = 13 செமீ 


அதன் மற்ற பக்கங்களின் நீளங்கள் = x செமீ , ( x + 7 ) செமீ 
என்க . 


பிதாகரஸ் தேற்றப்படி , 

x2 + ( x + 7 ) 2 = 132 
x2 + x2 + 14x + 49 = 169 


2x3 + 14x + 49 - 169 = 0 


- 


2x2 + 14x 120 = 0 
x2 + 7x - 60 = 0 ( சமன்பாட்டை 2 ஆல் வகுக்க ) 
( x + 12 ) ( x - 5 ) = 0 
x = -12 அல்லது x = 5 


பொருத்தமற்றது ; 


x = 5 என்று 


x = - 12 என்பது 
கொள்வதே பொருந்தும் . 


செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் 

5 செமீ , ( 5 + 7 ) செமீ 
5 செமீ , 12 செமீ 


முக்கோணத்தின் பரப்பளவு = 1 x 5 x 12 


= 30 செமீ 2 


பயிற்சி 3-34 


( 1 ) அடுத்தடுத்துள்ள இரு இயல் எண்களின் பெருக்கற்க 

பலன் 420 எனில் அவ்வெண்களைக் காண்க . 


( 2 ) 31 ஐ இரு பகுதிகளாகப் பிரித்தபின் அப்பகுதிகளின் 

பெருக்கற் பலன் 240 ஆகக் காணப்படுகிறது எனில் ,, 
அவ்விரு பகுதிகளைக் காண்க . 


( 3 ) அடுத்தடுத்துள்ள இரு ஒற்றை எண்களின் வர்க்கங் 

களின் கூடுதல் 202 எனில் அவ்வெண்களைக் காண்க .... 


( 4 ) ஓர் எண் , அதன் பெருக்கல் தலைகீழி ஆகியவற்றின் 

41 
கூடுதல் எனில் , அவ்வெண்ணைக் காண்க . 

20 


( 5 ) ஓர் எண் , அதன் பெருக்கல் தலைகீழியைப் போல் 8 

மடங்கு ; அவற்றின் கூடுதல் 5 க்கு சமம் எனில் , அவ் 
வெண்ணைக் காண்க . 


( 6 ) அடுத்தடுத்துள்ள மூன்று இயல் எண்களின் வர்க்கங் : 

களின் கூடுதல் 77 எனில் , அவ்வெண்களைக் காண்க . 


105 


( 7 ) இரு அடுத்தடுத்துள்ள ஏழின் மடங்கிகளின் பெருக்கற் 

பலன் 294 எனில் , அவ்வெண்களைக் காண்க . 


( 8 ) இரு இயல் எண்களுக்குள்ள வித்தியாசம் 5. அவற்றின் 

பெருக்கற் பலன் 500 எனில் , அவ்வெண்களைக் 
காண்க . 


( 9 ) ஒரு செவ்வக வயலின் சுற்றளவு 50 மீ . அவ்வயலின் 

பரப்பளவு 150 மீ 2 எனில் , அவ்வயலின் நீள , அக 
லங்களைக் காண்க . 


( 10 ) ஒரு சதுர வயலின் பக்கத்தின் நீளம் 30 மீ . அவ் 

வயலைச் சுற்றிலும் வெளியே சம அகலமுள்ள பாதை 
செல்கிறது . பாதையின் பரப்பளவு 256 மீ 2 எனில் , 
பாதையின் அகலம் என்ன ? 


( 11 ) ஒரு செவ்வக வயலின் நீளம் 20 மீ , அகலம் 15 மீ .. 

அதைச் சுற்றிலும் உட்புறமாக சம அகலமுள்ள பாதை 
செல்கிறது . பாதையின் பரப்பளவு 96 மீ 2 எனில் ,. 
பாதையின் அகலம் என்ன ? 


( 12 ) ஒரு செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் அதன் 

உயரத்தை விட 1 செமீ அதிகம் . அம் முக்கோணத் . 
தின் பரப்பளவு 8 செமீ 2 எனில் , அம்முக்கோணத்தின் 
சுற்றளவைக் காண்க . 


( 13 ) ஒரு கூம்பின் சாயுயரம் 17 செமீ அதன் குத்துயரம் 

அதன் ஆரத்தைவிட 7 செமீ அதிகம் எனில் , அக் . 
கூம்பின் கொள்ளளவைக் காண்க . 


( 14 ) ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டத்தின் நீளம் 6.5 
செமீ . அதன் நீளம் , அகலத்தை விட 

அகலத்தை விட 3.5 செமீ 
அதிகம் எனில் , அச் செவ்வகத்தின் சுற்றளவைக் . 
காண்க . 


( 15 ) ஒருவர் ரூ . 900 க்கு சில பேனாக்கள் வாங்கினார் . 

பேனாவின் விலை ரூ .1 குறைந்திருந்தால் அவர் 
இன்னும் 30 பேனாக்கள் அதிகமாக வாங்கியிருந்திருப் 
பார் . அவர் வாங்கிய பேனாக்கள் எத்தனை ? 


106 


விடைகள் 


( 1 ) 20 , 21 , ( 2 ) 15. 18 , ( 3 ) 9 , 11 , ( 4 ) : அல்லது , 
( 5 ) 3 அல்லது 2 , ( 6 ) 4. 5 , 8 , ( 7 ) 14 ; 21 , ( 8 ) 20 , 25 , 
( 9 ) 15 மீ , 10 மீ ( 10 ) 2 மீ ( 11 ) 1 } மீ ( 12 ) 12 செமீ 
( 13 ) 820 * செமீ 3 ( 14 ) 17 செமீ ( 15 ) 150 . 


பாடச் சுருக்கம் 


1. முற்றொருமைகள் 

( அ ) ( u + b + c ) 2 


a2 + b2 + ( 2 + 2ab + 2bc + 2ca 


= a3 


( ஆ ) ( a + b ) 3 = a3 + 3a2b + Sab2 + 63 
( இ ) ( a + b ) 3 

3a2b + Sab2 b3 
( ஈ ) ( x + a ) ( x + b ) ( x + c ) = x3 + ( a + b + c ) x2 

+ ( ab + bc + ca ) x + abc 
( உ ) ( a + b ) ( a2 ab + b2 ) = a3 + 53 
( ஊ ) ( a - b ) ( a2 + ab + b2 ) = a3 - 63 


2. ax2 + bx + c என்பதைக் காரணிப்படுத்த 

( அ ) ac இன் காரணிச் சோடிகளைக் காண்க . 
( ஆ ) ( 1 ) ac மிகை எண்ணானால் காரணிகளின் கூடுதல் 

b ஆகவும் . 
( 2 ) ac குறை எண்ணானால் காரணிகளின் வித்தியா 

சம் 5 ஆகவும் அமையும் காரணிச் சோடியைத் 

தேர் ந்தெடுக்கவும் . 
( 3 ) bx ஐ இரண்டு 
இரண்டு உறுப்புகளாகப் 

உறுப்புகளாகப் பிரித்தெழுதி 
காரணி காண்க . 


3. மெய்யெண்மீது வரையறுக்கப்பட்ட பல்லுறுப்புக் கோவை 

P ( x ) ஐ ( x - a ) ஆல் வகுக்க மீதி P ( a ) ஆகும் . 
( மீதித் தேற்றம் ) 


4. P ( x ) என்ற பல்லுறுப்புக் கோவையில் P ( a ) = 0 , a + 0 

என்றால் ( x - a ) , P ( x ) இன் ஒரு காரணி ஆகும் . 
( காரணித் தேற்றம் ) 
a என்பது P ( x ) இன் பூச்சியம் எனப்படும் . 


107 


5. பல்லுறுப்புக் கோவைகளின் மீ.பெ.வ , மீ.சி.ம. வர்க்க மூலம் 

காணுதல் ஆகியவற்றிற்கு எண் கணித . விதிகளும் முறை 
களும் பொருந்தும் . 


8 . 


P ( x ) , Q ( x ) = 0 என்பவை பல்லுறுப்புக் கோவைகளானால் 
P ( x ) 

விகிதமுறு கோவையாகும் . 
. ( x ) 
விகிதமுறு கோவைகளின் பெருக்கல் , வகுத்தல் , கூட்டல் , 
கழித்தல் ஆகியவற்றை . 

விகிதமுறு 

எண்கள் போன்றே 
செய்யலாம் . 


7 . 


ax2 + bx + c = 0 ( a , b , c E R. a # 0 ) ஓர் இருபடிச் சமன் 
பாடு ஆகும் . 
x ? + px + q = ( x - I ) ( x - ni ) என்றால் 
x3 + px + q = 0 என்பதன் தீர்வுக் கணம் { ! , m } ஆகும்... 


தன்னறிவுச் சோதனை 


1. கீழ்க் கண்டவற்றின் விரிவைக் காண்க . 
( அ ) ( 2p 

4r ) 2 
( ஆ ) ( 7x + 3 ) 3 


34 


( இ ) ( + -- 
) 


( ஈ ) ( x + 7 ) ( x + 3 ) ( x - 4 ) 


1 


2. x + 


= 4 எனில் , 


X 


* 


- 


1 


- 


x8 + x2 + x + 


-- 


+ 


இன் 


X 


x2 


12 


மதிப்பென்ன ? 


3. காரணிப்படுத்துக . 

( அ ) a4 - 454 
( ஆ ) x2 + x 

+ x - 110 
( இ ) 80 - x - 42x3 


8x2 + px 


- 


4. 2x3 

8 ஐ (x - 2 ) ஆல் வகுக்க மீதி 
18 எனில் , p இன் மதிப்பென்ன ? 


108 


5. காரணிப்படுத்துக : x3 + 4x2 + x - 8 


20x + 4 இன் வர்க்க மூலம் 


-8 . 4x4 20x3 + 33x ? 

காண்க, 


7. x2 2x - 15 , x2 + 2x - 3 , x2 + 10x + 21 இன் 

மீ.பெ.வ. காண்க . 


8. சுருக்குக : 


x2 


x3 + 1 x2 + 2x - 8 

X 
Sx +2 x2 4x - 5 

x2 - 9 
* 

x2 25 


-- 


1 


2 


9. சுருக்குக : 


3 
+ 

a2 - 62 


a + b 


a - 5 


ஓர் எண் , அதன் வர்க்கம் ஆகியவற்றின் கூடுதல் 72 
எனில் , அவ்வெண்ணைக் காண்க . 


தேர்விற்கு அன்று 
சிவசங்கர நாராயணன் ( 1901-1950 ) 


எஸ் . எஸ் . பிள்ளை என்று கணித உலகில் அழைக்கப்பெறும் 
சிவசங்கர நாராயண பிள்ளை ஒரு மாபெரும் 

மாபெரும் கணிதமேதை 
-ஆவார் , இவர் தென் இந்தியாவைச் சேர்ந்தவர் . வாரிங் 
* என்பவர் எழுப்பிய கணிதவினாவிற்கு முழுமையாக விடைகண்ட 
ஒப்பற்ற சிந்தனையாளர் இவரே ஆவார் 


கி . பி . 1840 ஆம் ஆண்டில் பிரான்சு நாட்டைச் சார்ந்த 
பெர்மா என்பார் முழு எண் எதனையும் நான்கு வர்க்கங்களின் 
கூடுதலாகக் கூற இயலும் என்று கூறினார் . இதனை இலக் 
ராஞ்சு என்ற கணித அறிஞர் 1770 ஆம் ஆண்டில் கணித தர்க்க 
முறையில் மெய்ப்பித்துக்காட்டினார் . அவ்வாண்டிலேயே 
கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகக் கணிதப் பேராசிரியர் வாரிங் 
" என்பவர் அதனை ஒட்டிய ஒரு கணிதப்புதிர் தொடுத்தார் . 


முழு எண் எதனையும் 
( அ ) 4 வர்க்கங்களின் கூடுதலாக ; 
( ஆ ) 9 கனங்களின் கூடுதலாக : 

19 நான்காம் அடுக்குகளின் கூடுதலாக ; 


109 


கூற இயலும் என்பதே அப்புதிர் . இப்புதிரினை நிரூபிக்கப் பலர் 
முயன்று தோல்வி அடைந்தனர் . நமது சிவசங்கர நாராயணன் 
அவர்கள் 1935 இல் இப்புதிரின் ஒரு பகுதியையும் , 1940 இல் 
முழுமையாகவும் நிரூபித்து இதற்கான சார்பினையும் கண்டார் . 


அச்சார்பு : g ( k ) = 2k + m - 2 ; m = 


( ( ) ) 


[ x ] என்பது x ஐ விட மிகாத மிகப் பெரிய முழு எண் . 


k = 1 ஆனால் (் 


8 ( 1 ) = 2 + 1 - 2 = 1 இது மெய்யே . 

8 
k = 2 ஆனால் 
2 

4 
8 ( 2 ) = 22 + 2 - 2 = 4. இது பெர்மா புதிர் . 


( 2 ) - ( 2 ) = - [ (8 ) ) 
* - 8 ஆனால் ( 3) - g: m = [ 3 ) 


g ( 3 ) = 23 + 3 - 2 = 9. இது வாரிங் புதிர் . 


k = 4 ஆனால் 


( 2) -1 « - ( 1 ) 


5 


8 ( 4 ) = 24 + 5 - 2 


19. இதுவும் வாரிங் புதிர்தான் . 


நம் இந்திய நாட்டைச் சேர்ந்த எஸ் . எஸ் . பிள்ளை அவர் 
களின் தீர்வின் 

காரணமாக ஒரு முழு எண்ணை நான்கிற்கு 
மேலும் உயர்ந்த அடுக்குகளின் கூடுதலாகக் கூறும் வகையை 
அறியலாம் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு முழு பண்ணை ஆறாம் அடுக்குகள் எத்தனையின் 
டுதலாகக் கூற இயலும் ? 

3 729 25 
k = 6 ; 

2 

64 


6 


84 ; m = 11 


8 ( 6 ) = 26 + 11 - 2 = 73 


73 ஆறாம் அடுக்குகளின் கூடுதலாக ஒரு முழு எண்ணைக் 
கூறமுடியும் . 


க . X - 4 


பேரறிஞர் ஹார்டி , அவர்கள் ஆற்றிய இராமானுஜன் 
நினைவுச் சொற்பொழிவுகள் பன்னிரண்டனுள் “ பிள்ளை அவர் 
களின் மிகுந்த சுவையான தேற்றம் என்று இதனைக் குறிப்பிட் 
டுள்ளார் . 


ஃப்யூரியர் வரிசை என்பதைப் பற்றிய ஒரு புதிர் விடுபடாமல் , 
கணித அறிஞர்களின் காலத்தையும் . ஆர்வத்தையும் ஈர்த்துக் 
கொண்டிருந்தது . அதை விடுவிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த 
சிவசங்கர நாராயணன் அவர்கள் ஒரு விமான விபத்தில் மறை 
வுற்றது , கணித உலகிற்கு நேர்ந்த பேரிழப்பு ஆகும் . 


பிரம்ம குப்தர் , ஆரியபட்டர் . பாஸ்கரர் , இராமானுஜன் , 
சிவசங்கர நாராயணன் முதலிய இந்திய கணித அறிஞர் சிலரின் 
வரலாற்றினை இதுவரை அறிந்துள்ளீர்கள் . கணித உலகிற்கு 
தமது நாடு அளித்த மாணிக்கங்கள் ஏராளம் . அவர்களில் பலரைப் 
பற்றி அறிந்த நீங்களும் ஒரு மாணிக்கமாகத் திகழ முற்படுங்கள் . 


தேர்வுக்கு அன்று 

கணித மன்றம் - மேடை 3 
கயவன் யாரோ ? 

ஆனந்தத்தைக் கொன்றதாகக் கருதி மூன்று பேர் காவல் 
துறை அலுவலரால் விசாரிக்கப்படுகின்றனர் . ஒவ்வொருவரும் 
மூன்று செய்திகள் தருகின்றனர் . 
நரி : 1. நான் கொலை செய்யவில்லை . 

2. ஆனந்தம் தற்கொலை செய்துகொள்ளவில்லை . 
3. நான் ஆனந்தத்தின் நண்பன் . 


புலி 


. 


F 


1. ஆனந்தம் தற்கொலை செய்துகொள்ளவில்லை . 
2. ஆனந்தத்தோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன் , 

3. ஆனந்தத்தின் நண்பன் நரியன்று . 
பூனை : 1. ஆனந்தத்தை புலி கொல்லவில்லை. 

2. ஆனந்தம் தற்கொலை செய்துகொண்டான் . 

3 , ஆனந்தத்தின் நண்பன் என்ற நரியின் கூற்று மெய் . 
ஒவ்வொருவர் கூறிய கூற்றுகளிலும் ஒன்றே ஒன்றுதான் 
பொய்யென்றும் மற்ற இரண்டும் மெய்யென்றும் காவல்துறை 
அலுவலர் அறிந்தார் . யார் கொலையாளி என்று கண்டுபிடிக்க . 


4. புள்ளி இயல் 


4.1 நிகழ்வுப்பட்டியல் 

புள்ளி விவரங்களை வகைப்படுத்துவதற்காக நிகழ்வுப் 
பட்டியல் அமைக்கும் முறையை 

எட்டாம் வகுப்பில் அறிந்து 
கொண்டோம் . அதை மீண்டும் நினைவு கூர்வோம் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்களின் உயரம் ( செமீ 
திருத்தமாக ) கொடுக்கப்பட்டுள்ளது . தகுந்த பிரிவு இடைவெளி 
களைத் தேர்ந்தெடுத்து ஒரு நிகழ்வுப்பட்டியல் அமைக்க . 


168 


166 


168 


162 


163 


169 


161 


160 


157 


166 


169 


158 


165 


168 


169 


168 


166 


189 


160 


169 


164 


155 


168 


167 


158 


182 


167 


159 


185 


156 


= 189 


தீர்வு : 

மிக உயர்ந்த அளவு 
மிகக் குறைந்த அளவு 

வீச்சு 


= 155 


= 189 - 155 = 14 


மொத்தமுள்ள விவரங்கள் 


= 30 


குறைந்தது 5 சம பிரிவு இடைவெளிகள் இருக்கவேண்டு 

வீச்சு 
மெனில் பிரிவு இடைவெளி அளவு - 

பிரிவுகளின் எண்ணிக்கை 


14 
5 


= 2.8 


112 


எனவே தேர்ந்தெடுக்கக்கூடிய சமபிரிவு இடைவெளி 3 . 


பிரிவு இடைவெளி 


குறியீடுகள் 


நிகழ்வெண் 


154.5- 157.5 


8 


157.5-160.5 


5 


160.5-163.5 


5 


163-5-186.5 


8 


NIT 
NNI 


166.5-169.5 


11 


z f = 30 


கவனிக்க : 


பிரிவு இடைவெளிகள் 154-157 , 157-160 , ... என்று 
இருந்தால் , பிரிவின் மேல் எல்லைகள் 157 , 160 , .. எப்பிரிவில் 
சேரும் என்ற குழப்பம் ஏற்படும் . எனவே , 154.5--157.5 , 
157.5-160.5 . ..... என்று பிரிவு இடைவெளிகள் எடுத்துக் 
கொள்ளப் பட்டுள்ளன . 


பயிற்சி 4.1 


பின்வரும் விவரங்களுக்குத் தக்க பிரிவு இடைவெளிகளைத் 
தேர் நிதெடுத்து நிகழ்வுப்பட்டியல் அமைக்க . 


85 


வகுப்பிலுள்ள 
( கிகி திருத்தமாக . ) 


மாணவர்களின் 


எடை 


45 


32 


33 


36 


32 


3.8 


31 


45 


47 


32 


35 


43 


33 


40 


43 


45 


49 


34 


35 


88 


30 


88 


41 


37 


36 


37 


39 


3.1 


34 


39 


49 


42 


40 


44 


113 


2. சென்னைத் துறைமுகத்தில் கப்பல் சரக்குகளை இறக்கும் - 
25 தொழிலாளர்களின் சராசரி வயது ( ஆண்டுகளில் ) . 

34 

41 39 30 29 
39 36 37 38 40 
36 44 

43 35 42 
40 38 35 37 45 


33 


28 


39 


32 


31 


3. 40 குக்கிராமங்களில் நெல் சாகுபடி 

சாகுபடி செய்யப்படும் 
பரப்பளவு ( ஹெக்டேர் திருத்தமாக ) . 

14 13 14 18 15 20 22 23 
16 

15 20 19 15 17 13 23 
16 24 17 20 

18 24 14 
14 12 21 17 12 19 11 24 
22 23 22 16 21 23 21 13 


4. ஒரு நிறுவனம் தயாரித்த 25 உராய்வுத் தடைக்கருவி 
களின் விட்டம் ( மிமீ இல் ) . 

7.32 7.35 7.30 7.32 7.27 
7.37 7.29 7.38 7.40 7.44 
7.31 7.34 7.44 7.39 7.46 
7.46 7.33 7.41 7.30 7.24 
7.35 7.30 7.39 7:34 7.35 


4.2 மைய ஈர்ப்பு அளவுகள் 


4.2.1 . தனித்த மாறிகளின் கூட்டுச் சராசரி 

கொடுக்கப்பட்ட விவரங்களின் கூட்டுத் தொகையை விவரங் 
களின் எண்ணிக்கையால் வகுக்கக் கிடைப்பது கூட்டுச் சராசரி 
எனப்படும் . 


Σχ 


|| 


எடுத்துக்காட்டு 1 : 
ஒரு குடும்பத்திலுள்ள 

5 பிள்ளைகளின் படிப்பிற்கான 
ஆண்டுச் செலவுகள் முறையே ரூ . 60 , ரூ .70 , ரூ . 90 ரூ . 120 , 
ரூ . 150 என்றால் அக் குடும்பத்தின் சராசரி படிப்புச் செலவு . 
எவ்வளவு ? 

M. X. - 8 


114 


தீர்வு : 
சராசரி படிப்புச் செலவு = ரூ . 

60 + 70 + 90 + 120 + 150 

5 
490 

5 

= ரூ . 98 
எடுத்துக்காட்டு 2 : 

ஒரு வகுப்பில் 66 செமீ உயர முள்ள 4 மாணவர்களும் 
87 செமீ உயரமுள்ள 5 மாணவர்களும் 68 செமீ உயரமுள்ள 
8 மாணவர்களும் இருக்கிறார்கள் . அவர்களுடைய சராசரி 
உயரம் என்ன ? 


தீர்வு : 
( i ) மாணவர்களின் சராசரி உயரம் 

66 x 4 + 67 x 5 + 68 x 6 
T 

4 + 5 + 6 
264 + 335 + 408 1007 
15 

15 
= 67 • 13 = 67 • 1 செமீ ( மிமீ திருத்தமாக ) 
( ii ) பட்டியல் முறை : 

கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு அட்டவணை அமைத்துப் 
பின் வருமாறு ஐக் காணலாம் . 


உயரம் 
( செமீ இல் ) 

X 


மாணவர்களின் 
எண்ணிக்கை 

f 


fx 


66 


264 


87 


5 


335 


68 


8 


408 


n = z f = 15 


z fx = 1007 


Σfx 


* 


|! 


| 


* 


1007 

15 


67.13 = 87.1 செமீ 


( மிமீ திருத்தமாக ) 


115 


( iii ) உத்தேசக் கூட்டுச் சராசரி முறை 

பெருக்கல் விவரங்களை எளிமைப்படுத்த , உத்தேசக் கூட்டுச் 
சராசரி ஒன்றை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வித்தியாசங்கள் 
கண்டு , கூட்டுச் சராசரி காணலாம் . 


உத்தேசச் சராசரி A 


67 செமீ என்க . 


உயரம் உத்தேசச் சராசரி 
செமீ இல் யிலிருந்து வேறுபாடு 

d ! 

A 


மாணவர்களின் 
எண்ணிக்கை 

f 


fd 


x 


-- 


1 


87 


0 


5 


0 


08 


1 


6 


8 


zf = 15 


zfd = 2 


* = A + 

afd 
Σf 


2 
P = 67 + 

= 67.13 
15 


67.1 செமீ ( மிமீ திருத்தமாக ) 


பயிற்சி 4-2 


1. பின் வருவனவற்றின் கூட்டுச் சராசரியைக் காண்க . 


( i ) முதல் n இயல் எண்களின் கனங்கள் . 


( ii ) 1 , 1 , 2 , 3 , 5 , 8 , 13 , 21 , 34 , 55 


( iii ) ஒரு மாதத்தின் முதல் 10 நாட்களில் ஓர் இடத்தின் 

உச்ச வெப்ப நிலை ( ° C) : 
32.3 33.8 . 28.8 33.8 30.4 


30.3 31.5 33.4 82.4 32.1 


116 


( iv ) ஓர் அரசினர் மகப் பேறு இல்லத்தில் ஒரு மாதத்தில் 

பிறந்த 20 குழந்தைகளின் எடைகள் ( கிகி இல் ) 


2.3 3.4 2.4 2.1 3.0 2.2 3.5 
2.9 3.0 4.0 2.5 3.0 4.1 

3.0 4.1 3.8 


2.8 2.0 3.0 3.3 


2.1 3.0 


2. பின் வரும் நிகழ்வுப் பட்டியலில் உள்ள விவரங்களின் 
சராசரியைக் காண்க . 


மாணவர்கள் ஒரு தேர்வில் 


( i ) ஒரு வகுப்பிலுள்ள 50 

பெற்ற மதிப்பெண்கள் . 


மதிப்பெண் 


10 


20 


30 


40 


50 


60 


70 


மாணவர்களின் 
எண்ணிக்கை 


8 


9 


8 


15 


9 


2 


( ii ) ஒரு தொழிற்சாலையில் பணிபுரியும் 30 வேலையாட் 

களின் எடைகள் . 


எடை 


52 


58 


60 


55 


68 


70 


75 


(கிகி இல் ) 


நிகழ்வெண் 


7 


5 


4 


6 


3 


3 


2 


கடை 


3. ஒரு கடைத் தெருவில் ஒரு மாதத்தில் ஒரு நாள் சராசரி 
வருமானம் முதல் 10 கடைகளில் ரூரூ .7 , அடுத்த 15 
களில் ரூ .12 எனில் , எல்லா கடைகளிலும் சேர்ந்து அன்றைக்கு 
சராசரி வருமானம் யாது ? 


4. ( i ) 8 எண்களின் சராசரி 8 . ஒவ்வோர் எண் 

ணோடும் 3 ஐக் கூட்டினால் புதிய சராசரி எவ் 
வளவு ? 


( ii ) 12 எண்களின் சராசரி . 6. ஒவ்வோர் எண்ணை 

யும் 3 ஆல் பெருக்கினால் புதிய சராசரி எவ்வளவு ? 


117 


விடைகள் 


1. ( i ) " (n + 1) 


( ii ) 14.3 


( iii ) 31.88 ° C 


4 
( iv ) 2.92 கிகி 
2. ( i ) 37.6 
3. ரூ .10 


( ii ) 61.8 கிகி 


4. ( i ) 


- 5 


( ii ) 18 


4.2.2 . தொடர்ச்சியான மாறிகளின் கூட்டுச் சராசரி 

நிகழ்வுப் பட்டியலில் ஒரு பிரிவு இடைவெளிக்குள் அடங்கும் 
விவரங்கள் ஒவ்வொன்றும் பிரிவுமையம் அல்லது பிரிவு மதிப் 
பெண்ணிற்குச் சமமாகக் கருதப்படும் . ஒரு பிரிவு இடைவெளி 
யின்கீழ் எல்லையையும் மேல் எல்லையையும் கூட்டி இரண்டால் 
வகுக்கப் பிரிவு மதிப்பெண் கிடைக்கிறது . இதைப் பயன் 
படுத்தி ஒரு நிகழ்வுப் பட்டியலில் காணும் தொடர்ச்சியான 
மாறியின் கூட்டுச் சராசரி காண்போம் . 


எடுத்துக்காட்டு : 

4-1 இல் உள்ள எடுத்துக்காட்டு தரும் அட்டவணையில் 
உள்ள விவரங்களின்படி வகுப்பின் சராசரி உயரம் யாது ? 


தீர்வு : 


மாணவர்களின் 
எண்ணிக்கை 


உயரம் ( செமீ இல் 


பிரிவுமையம் 


( 
i 
) 


f 


X 


fx 


| 154.5 - 157.5 


3 


156 


468 


157.5 - 160.5 


5 


159 


795 


160 5 - 169.5 


5 


162 


810 


163.5 - 166.5 


6 


165 


980 


166-5 


169.5 


168 


1848 


zf = 30 


M 


4911 


4911 

= 188.7 செமீ 
30 


118 


( ii ) உத்தேசச் சராசரி முறை 


உத்தேசச் சராசரி A = 182 செமீ என்க . 


உயரம் (செமீ இல் ) பிரிவுமையம் 


மாணவர்களின் 
எண்ணிக்கை 

f 


உத்தேசச் 
சராசரி 
வேறுபாடு 

d 


fd 


154-5-157.5 


156 


3 


- 6 


- 


18 


157-5-180.5 


159 


5 


- 3 


-- 


15 


160.5-183.5 


162 


5 


0 


168.5-168.5 


165 


6 


8 


18 


188-5-169.5 


168 


11 


6 


66 


zf = 20 


zfd = 5r 


zfd 
k = A + 


51 
162 + 

30 


162 + 1.7 


வகுப்பின் சராசரி உயரம் = 163.7 செமீ 


நிறையிட்ட கூட்டுச் சராசரி 


நாம் 


போட்டிகளில் புள்ளி முறை பின்பற்றப்படுவதை 
அறிவோம் . ஒவ்வொரு போட்டியின் இன்றியமையாமைக்குத் 
தக்கவாறு நிறைகள் தீர்மானிக்கப்படுகின்றன . இவற்றிற்கேற்ற 
வாறு நிறையிட்ட கூட்டுச் சராசரியைக் காணலாம் . அன்றாட 
வாழ்க்கையில் பலவகைப் பொருட்களின் விலை உயர்வு , ஊதிய 
உயர்வு போன்றவற்றைக் கணக்கிட நிறையிட்ட கூட்டுச் சராசரி 
பயன்படுகிறது . 


எடுத்துக்காட்டு 1 : 


ஒரு போட்டியில் ஒரு மாணவன் ஆங்கிலம் , 

கணக்கு , 
அறிவியல் ஆகிய தேர்வுகளில் முறையே 72 , 90 , 86 மமதிப் 
பெண்கள் பெறுகிறான் . இத் தேர்வுகளுக்கு முறையே 1 , 1 , 3 


119 


என்ற புள்ளிகள் அளிக்கப்படுகிறது என்றால் , அம் மாணவன் 
பெற்ற மதிப்பெண்களின் நிறையிட்ட கூட்டுச் சராசரி யாது ? 


தீர்வு : 


நிறையிட்ட கூட்டுச் சராசரி : 


72x 1 + 90x1 + 86x3 

1 + 1 + 3 


72 + 90 + 258 

5 


420 
5 


84 


|| 


எடுத்துக்காட்டு 2 : 

ஒரு தொழில் நிறுவனத்தில் 50 பேர் மணிக்கு ரூ . 3 வீதமும் , 
30 பேர் மணிக்கு ரூ . 4 வீதமும் , 20 பேர் மணிக்கு ரூ . 5 வீதமும் , 
ஊதியம் பெற்றால் அவர்கள் ஒரு மணிக்குப் பெறும் சராசரி 
ஊதியம் யாது ? 


தீர்வு : 


தொழிலாளர் 
எண்ணிக்கை 


ஊதியம் ( மணிக்கு 

ரூபாயில் ) 


X 


w 


wx 


50 


3 


150 


30 


4 


120 


20 


5 


100 


> w = 12 


A wx = 370 


* 


-- 


2wX 
Σ W 


370 
12 


30.83 


ஒரு பணிக்குப் பெறும் சராசரி ஊதியம் 


30.83 . 


120 


பயிற்சி 4-3 


1. பின்வரும் நிகழ்வுப்பட்டியலிலுள்ள விவரங்களுக்குச் சராசரி 

காண்க . 


( i ) 


( ii ) 


மாதச் 
சம்பளம் 
( ரூபாயில் ) 


வேலையாட்களின் 
எண்ணிக்கை 

f 


மாதச் 

சேமிப்போரின் 
சேமிப்பு 

எண்ணிக்கை 

f 


ரூபாயில் 


125-175 


2 


50-52 


7 


175-225 


22 


52-54 


10 


225-275 


19 


54-56 


15 


275-325 


14 


56-58 


12 


325-375 


3 


58-60 


1 


x f = 60 


z f == 45 


2. பின்வரும் விவரங்களுக்கு 
விவரங்களுக்கு நிறையிட்ட கூட்டுச் 

சராசரி 
காண்க . 


( i ) 


குழு 


மாத ஊதிய உயர்வு பெறுவோர் 
உயர்வு 

எண்ணிக்கை 
( ரூபாயில் ) 


3 


500 


8 


1500 


C 


10 


2000 


121 


( ii ) 


விலை 
பொருள் 

ஏற்றம் 
% 


நிறை 


A 


10 


6 


B 


24 


60 


C 


30 


50 


D 


40 


75 


விடைகள் 


( 1 ) ( i ) ரூ . 245 


( ii ) 54.56 


( 2 ) ( i ) ரூ . 8.38 


( ii ) 31.4 . 


4.2.3 . இடை நிலை அளவு 


விவரங்களைப் பார்த்தவுடனே சராசரியைக் கண்டறிய 
உதவுவது இடைநிலை அளவு ஆகும் . 


கொடுக்கப்பட்ட விவரங்களை ஏறுவரிசை அல்லது 
இறங்கு வரிசையில் அமைத்தால் நடுவில் உள்ள விவரம் 
அல்லது நடுவிலுள்ள இரு விவரங்களின் கூட்டுச் சராசரி 
இடைநிலை அளவு எனப்படுகிறது , 


எனவே , 


இடை நிலை அளவு காண 


( 1 ) கொடுக்கப்பட்ட விவரங்களை ஏறு /இறங்கு வரிசையில் 

எழுதுக . 


( 2 ) விவரங்களின் எண்ணிக்கை ( அ ) ஒற்றையானால் 

நடு உறுப்பு ( ஆ ) இரட்டையானால் நடு இரு 
உறுப்புகளின் கூட்டுச் சராசரி காண்க . 


122 


எடுத்துக்காட்டு 1 : 

சாரணச் சிறுவர்களுக்கான போட்டிகளில் ஒரு சிறுவன் 
பெற்ற புள்ளிகள் 5 , 2 , 4 , 3 , 4 , 1 , 2. இவற்றின் இடைநிலை 
அளவு யாது ? 


தீர்வு : 

விவரங்களை ஏறு வரிசையில் எழுதுக . 

1 , 2 , 2 , 3 , 4 , 4. 5. இதன் நடு உறுப்பு 4 வது உறுப்பாகிய 
3 ஆகும் 


இடை நிலையளவு 3 . 


எடுத்துக்காட்டு 2 : 
வாழை சாகுபடி ஆராய்ச்சியில் ஒரு தோட்டத்தில் 40 
இலைகளின் நீளங்கள் ( செமீ இல் ) பின் 

பின் வருமாறு 
காணப்பட்டது . 


வாழை 


173 


128 


145 


150 


132 


156 


153 


140 


138 


135 


135 


144 


125 


157 


176 


146 


158 


163 


135 


152 


149 


1.48 


119 


168 


161 


142 


154 


165 


-142 


147 


138 


128 


150 


140 


136 


147 


144 


145 


164 


148 


இதன் இடை--நிலையளவு யாது ? 


தீர்வு : 

விவரங்களை 
கிடைக்கிறது . 


ஏறுவரிசையில் எழுதப் பின்வரும் அணி 


119 


135 


138 


144 


146 


150 


156 


164 


125 


135 


140 


144 


147 


150 


157 


165 


* 126 - 135 140 


145 


147 152 


158 


168 


128 


136 


142 


145 


148 


153 


161 


178 


132 


138 


142 


146 


149 


154 


163 


176 


இதில் நடு உறுப்புகள் 20 வது உறுப்பும் 21 வது உறுப்பும் 
ஆகும் . 


123 


அவை முறையே 146 , 146 . 


இடைநிலையளவு 


146 + 146 

2 


146 செமீ 


பயிற்சி 


4.4 


காண்க , 
பின் வரும் விவரங்களின் இடை நிலையளவுகளைக் 


1. ( i ) முதல் 100 இயல் எண்களின் வரிசை . 

( ii ) முதல் 100 முழு எண்களின் வரிசை 
( iii ) ஆறு 6 கள் , ஏழு 7 கள் , எட்டு 8 கள் , ஒன்பது 

9 கள் . பத்து 10 கள் . 


2. ஒரு தொழிற்சாலை 8 மாதங்களில் பெற்ற வருமானம் 

( % ) : 


19.3 , 20.2 , 18.3 , 22.4 , 20.6.20.0.18.8 , 
19.7 . 


3 , மருத்துவ முகாம் ஒன்றில் முதல் இருபது நாட்களில் 

குடும்பநல அறிவுரை பெற்றோர் எண்ணிக்கை : 


77 , 75 , 78 , 83 , 85 , 81 , 86 , 78 , 76 , 81 , 85 . 
74 , 68 , 79 , 77 , 70. 71 , 84 , 80 , 69 . 


4. பெரு 

நகர் ஒன்றில் ஒன்பது மாதங்களில் சாலை 
விபத்தில் இறந்தோர் எண்ணிக்கை : 
8 , 8 , 4 , 5. 4. 6 , 3 , 8.10 . 


விடைகள் 


1. ( i ) 50.5 
2. 19.85 % 


( ii ) 50 
3. 78 


( iii ) 
4. -6 


4.2.4 . முகடு 

ஒரு தொகுதியில் - - மிகுதியான நிகழ்வெண் கொண்டுள்ள 
விவரம் அம் முழுத் தொகுதியின் ஒரு சராசரியாகக் கொள்ளப் 
படும் . இச் சராசரி முகடு எனப்படுகிறது . 


124 


சட்டைகள் , காலணிகள் போன்றவற்றை விற்போர் எந்நிறம் , 
எந்த அளவு மிகுதியாக விரும்பப்பட்டு வாங்கப்படுகிறது 
என்பதை அறிவது மிகத் தேவை . அதற்குப் பெரிதும் பயன் 
படுவது முகடு ஆகும் . 
முகடு காண 

1. விவரங்களின் நிகழ்வெண் காண்க . 


2. விவரங்கட்கு மிக உயர்ந்த நிகழ்வெண் ஒன்று இருந்தால் 
அதையே முகடு எனக் கொள்க . 
எடுத்துக்காட்டு 1 : 

பின்வருவனவற்றின் முகடு காண்க . 
( i ) 3 , 3 , 6 , 8 , 9 , 9 , 9 , 11 , 11 , 12. 13 , 9 
( ii ) 4 , 6 , 9 , 11 , 13 , 16 , 17 
( iii ) 3 , 4 , 5 , 5 , 5 , 6. 6 , 8 , 8 , 8 , 10 . 


தீர்வு : 
( i ) இத் தொகுதியில் 9 இன் நிகழ்வெண் 4 : 

3 இன் நிகழ்வெண் 2 ; 

11 இன் நிகழ்வெண் 2 : 
எனவே , இத் தொகுதியின் முகடு 9 . 

( ii ) இதில் ஒவ்வொரு விவரத்தின் நிகழ்வெண்ணும் 1 தான் , 


( iii) இதில் 5 இன் நிகழ்வெண் 3 . 

8 இன் நிகழ்வெண் 3 . 


எனவே , இத் தொகுதியில் 5 , 8 என்ற இரு முகடுகள் உள்ளன . 


எடுத்துக்காட்டு 2 : 

58.7 , 80 • 3 , 59.5 . 61 • 6 , 58.9 என்ற 5 எண்கள் கொண்ட 
தொகுதியின் ( i ) கூட்டுச் சராசரி , ( ii ) 

( ii ) இடைநிலையளவு , 
( iii ) . முகடு ஆகியவற்றைக் காண்க . 


H ) கூட்டுச் சராசரி 

= + ( 58-7 + 80+ 3 + 59-5 , + 81-8 + -58-9 ) 
= 1 x 299-0 

59.8 


அ 


125 


( ii ) கொடுக்கப்பட்ட எண்களின் ஏறுவரிசை 

58-7 , 58.9 , 59-5 , 60-3 , 61.6 இவ் வரிசையின் மையத் 
தில் உள்ளது 3 ஆவது உறுப்பு . எனவே , இடைநிலையளவு 


5.95 . 


( iii ) இதில் ஒவ்வொரு விவரமும் கொண்டுள்ள நிகழ்வெண் 1 . 
எனவே , இதில் முகடு இல்லை . 


பயிற்சி 4-5 


பின் வருவனவற்றின் ( i ) கூட்டுச் சராசரி ( ii ) இடை நிலை 
யளவு ( iii ) முகடு ஆகியவற்றைக் காண்க . 
1. 18 , 21 , 14 , 13 , 12 , 15 , 20 , 16 , 14 , 11 , 20 , 18, 

22 , 16 , 15 , 17 . 
2. ஆறு கேள் . ஏழு 7 கள் , எட்டு 8 கள் , ஒன்பது 9 கள் , 

பத்து 10 கள் . 
3. 0 , 11 , 16 , 17 , 12 , 13 , 17 , 16 , 16 , 12 , 16 , 0 , 

, , , , 
15 , 16 , 0 . 


விடைகள் 


( 1 ) ( i ) 16.4 ( ii ) 18.4 ( iii ) முகடு இல்லை . 
( 2 ) ( i ) 8 • 25 ( ii ) 8 ( iii ) 10 . 
( 3 ) ( i ) 11 08 ( ii ) 15 ( iii ) 18 . 


4.3 . பரவு தலின் அளவுகள் 


4.3.1 . வீச்சு 


A , B என்ற கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் 5 ஆட்டங்களில் 
எடுத்த ஓட்டங்களை ஒப்பிடுவோம் . 


ஆட்டங்கள் 


மொத்த கூட்டுச் 
ஓட்டங்கள் சராசரி 


1 


2 


3 


4 


5 


A 


15 


30 


30 


0 


75 


150 


20 


30 


30 


30 


40 


150 


80 


க . X .-- 5 


126 


வான 


சராசரியிலிருந்து A இன் மிகுதியான மாறுபாடு 45 , குறை 

மாறுபாடு 0. ஆனால் , சராசரியிலிருந்து B இன் மிகுதி 
யான மாறுபாடு 10 , குறைவான மாறுபாடு 10 . எனவே B இன் 
ஆட்டம் A இன் ஆட்டத்தைவிடச் சீராக உள்ளது எனலாம் . 


மேலும் , 

A இன் ஓட்டங்களின் வீச்சு = 75 - 0 = 75 . 


B இன் ஓட்டங்களின் வீச்சு 40 - 20 20 . 

இவ்வாறு விவரங்கள் மைய ஈர்ப்பு அளவிலிருந்து எவ்வாறு 
பரவியுள்ளன என்பதைக் கண்டறிய உதவும் அளவுகள் பரவு 
தலின் அளவுகள் எனப்படுகின்றன . 


பரவுதலின் அளவுகளுள் ஒன்று வீச்சு ஆகும் . கொடுக்கப் 
பட்ட விவரங்களுள் மிக உயர்ந்த அளவிற்கும் மிகச் குறைந்த 
அளவிற்கும் இடையேயுள்ள வேறுபாடு வீச்சு எனப்படுகிறது . 


பயிற்சி 4-6 


பயிற்சிகள் 4 • 1 , 4.2 , 4.3 , 4.4 ஆகியவற்றில் உள்ள 
கணக்குகளில் எவையேனும் 10 கணக்குகளுக்கு வீச்சைக் கணக் 
கிட்டு எழுதுக . 


4.3.2 . தனித்த மாறிகளின் திட்ட விலக்கம் 


3. 5 , 7 , 9 , 11 ; 


3 , 4 , 8 , 8 , 10 , 11 


ஆகிய ரு எண் வரிசைகளிலும் வீச்சு = 11 - 3 = 88 ஆகும் . 
இருப்பினும் 3 , 11 ஆகிய கோடி எண்கள் இரண்டுக்கும் 
இடையேயுள்ள விவரங்களைப் பற்றி வீச்சு நமக்கு எதுவும் 
அறிவிப்பதில்லை . ஆனால் , கொடுத்துள்ள விவரங்கள் அனைத் 
தையும் அடிப்படையாகக் கொண்டு பரவுதலைக் காணத் திட்ட 
விலக்கம் பயன்படுகிறது . 


திட்ட விலக்கம் காண 

1. கூட்டுச் சராசரி காண்க . 


2. கூட்டுச் சராசரிக்கும் ஒவ்வொரு விவரத்திற்கும் உள்ள 
விலக்கம் d = x - 3 காண்க . 


127 


3. d2 காண்க . 


4. விலக்கவர்க்கச் சராசரி 12 


zd2 


= 


காண்க . 


n 


5. திட்ட விலக்கம் ஏ = 


zd2 


எடுத்துக்காட்டு 1 : 

ஓர் ஆண்டின் தொடக்கத்தில் முதல் நான்கு மாதத் தேர்வு 
-களில் ஒரு மாணவன் கணக்குப் பாடத்தில் பெற்ற மதிப்பெண்கள் 
( % ) முறையே 42 , 30 48 , 36 ஆகும் . இவற்றின் திட்ட 
விலக்கம் காண்க . 


தீர்வு : 
விவரங்களின் எண்ணிக்கை , n = 4 

42 + 30 + 48 + 38 
கூட்டுச் சராசரி , x 

4 
158 

39 
4 


மதிப்பெண் 


கூட்டுச் சராசரி 
யிலிருந்து விலகல் 
d = x 

* 


விலகலின் 
வர்க்கம் 
d2 


+3 


9 


30 


- 8 


48 


+ 9 


81 


88 


A d = 0 


Sd2 = 180 


M 


MA 


180 
4 


லே 
2 


315 = 3x2.236 


11 


= 8.708 


இதை ஒரு ... 


குறிப்பு : தனித்த மாறிகளின் * d = 0 . 
சோதனையாகக் கொள்ளலாம் . 


128 


பயிற்சி 4-7 


பின் வருவனவற்றின் திட்ட விலக்கம் காண்க . 
1. புதிய பாணியில் அமைக்கப் பெற்ற ஓவியக் கண் காட்சி 

யில் காணப்பட்ட 10 வடிவொத்த முக்கோணப் படங் 
களின் அடிப்பக்க அளவுகள் ( செமீ இல் ) 
4 , 6 , 8 , 10 , 12 , 14 , 16 , 18 , 20 , 22 . 


2. ஓர் ஊரில் 8 ஆண்டுகளில் அக்டோபர் மாதத்தில் பெய்த . 

மழையளவு ( செமீ இல் ) 
9 , 18 , 9 , 3 , 8 , 8 , 9 , 8 . 


3 . 


10 கோழிப் பண்ணைகளில் ஓர் ஆண்டில் நோய் வாய்ப் 
பட்ட கோழிகளின் எண்ணிக்கை ( % ) 
8-0 , 8.8 , 8.2 , 9 • 0 , 6.8 . 8.9 , 7.4 , 8 • 2 . 6.8,7.8 


4. பஞ்சாலை ஒன்றில் இயந்திரங்களைப் பழுது பார்க்க. 

10 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட வல்லுநர்களின் 
எண்ணிக்கை . 
7 , 20 , 21 , 13 , 15 , 10. 12 , 29 , 35 , 28 . 


விடைகள் 


( 1 ) 5.745 ( 2 ) 3.87 


( 3 ) 0.802 


( 4 ) 8.76 


4.3.3 . நிகழ்வுப் பட்டியலின் திட்ட விலக்கம் 

நிகழ்வுப் பட்டியலில் 1 விவரங்கள் கொடுக்கப்பட்டால் 
அதன் திட்ட விலக்கம் , ஏ = 

zfd2 


V 


எடுத்துக்காட்டு : 

ஓர் ஊராட்சி ஒன்றியத்தில் புதிய இரக நெல் சாகுபடியை 
ஒட்டிய நிகழ்வுப் பட்டியல் தரப்பட்டுள்ளது . இவ் விவரங்களின் 
திட்ட விலக்கத்தைக் காண்க . 


பரப்பு 
( ஹெக்டேரில் ) 


5 


7 


9 


11 


13 


பயிரிடுவோர் 
எண்ணிக்கை 


2 


2 


8 


z f = 20 


129 


தீர்வு : 


f 


fx 


d = x - * 


d2 


fd2 


5 


10 


10 


- 5 


25 


50 


7 


2 


14 


9 


18 


9 


4 


36 


1 


4 


11 


8 


88 


+ 1 


1 


8 


13 


4 


52 


+ 3 


9 


36 


Σf 
20 / = 200 


z fd2 
= 116 


zfx 


T 


200 
20 


11 


10 


zfd2 


N✓ 


M 


116 
20 


MN 


58 
10 


Σf 


-- 


2.408 


பயிற்சி 4-3-3 


பின் வரும் நிகழ்வுப் பட்டியல்களின் திட்ட விலக்கம் காண்க . 


X 


4 


12 


20 


28 


36 


f 


2 


3 


5 


4 


1 


zf = 15 


2 
. 


x 


25 


35 


45 


55 


85 


75 


85 


f 


Co 


18 


3 


2 


1 f = 40 


M.X .-- 9 


130 


3 . 


125 


175 


* 


325 


2251 275 


375 


f 


7 


18 


25 


30 


12 


8 | zf = 100 


4 . 


61 


64 


67 


70 


73 


ff 


5 


18 


42 


27 


8 


zf = 100 


விடைகள் 


( 1 ) 8.99 


( 2 ) 13.6 


( 3 ) 66.10 


( 4 ) 2.92 


4.4-1 . நிகழ்தகவு : திருப்புதல் | 

நிகழ்தகவைப்பற்றி 9 ஆம் வகுப்பில் கற்ற அடிப்படைக் 
கருத்துகளை மீண்டும் நினைவுபடுத்திக்கொள்வோம் . 


1. ஒரு சமவாய்ப்புச் சோதனையில் ஏற்படும் விளைவு 
களின் அனைத்துக் கணம் , கூறுவெளி ( S ) எனப்படும் . 


2. கூறுவெளியின் உட்கணம் , நிகழ்ச்சி ( E ) எனப்படும் . 

11 ( E ) 
3. ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு P ( E ) 

n ( S ) 
4. 0 < P ( E ) < 1 . 


எடுத்துக்காட்டு 1 : 

1. ஒரு நாணயம் சுண்டுதலில் தலை விழும் நிகழ்ச்சியின் 
நிகழ்தகவு என்ன ? 


தீர்வு : 

கூறுவெளி S { H , T } ; n ( S ) 2 
நிகழ்ச்சி E = { H } ; n ( E ) = 1 

n ( E ) 

1 
P ( E ) 

n ( S ) 2 . 


131 


எடுத்துக்காட்டு 2 : 

பகடை உருட்டுதலில் ( i ) பகா எண் , ( ii ) 4 - க்குமேல் , 
( iii ) 3 இன் மடங்கு . ( iv ) 0 விழும் நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 
யாது ? 


தீர்வு : 

கூறுவெளி , S = { 1 , 2 , 3 , 4 , 5 , 8 } ; n ( S ) = 8 


( i ) பகா எண் விழும் நிகழ்ச்சி 

E. = { 2 , 3 , 5 } ; n ( E , ) = 3 
n ( E ) 3 

1 
P ( E ] ) 

n ( S ) 6 


2 


( ii ) 4 - க்குமேல் விழும் நிகழ்ச்சி 

E , = { 5 , 6 } ; n ( Eg ) = 2 ; 
n ( E2 ) 

1 
P ( E , ) = 

n ( S ) ே 


( iii ) 3 இன் மடங்கு விழும் நிகழ்ச்சி 

E ; = { 3 , 6 } ; n (Es ) = 2 
n ( E3 ) 

2 1 
P { E , ) = 

n ( S ) 6 3 


( iv) 0 விடும் நிகழ்ச்சி E4 = { } ; n ( E4 ) = 0 


P ( E , ) == 

n ( EL ) 
n ( S ) 


* = 0 


எடுத்துக்காட்டு 3 : 

7 நீலப் பந்துகளும் , 5 சிவப்புப் பந்துகளும் உள்ள ஒரு பையி 
லிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்பட்டால் அது 
( i ) நீலமாக , ( ii ) சிவப்பாக இருக்க நிகழ்தகவு யாது ? 


தீர்வு : 
( i ) பையிலுள்ள மொத்தப் பந்துகளின் எண்ணிக்கை 

n ( S ) = 7 -- 5 = 12 


132 


நீலப் பந்து எடுக்கப்படும் நிகழ்ச்சி E , என்க . 


11 ( E1 ) = 7 


P ( E , ) 


n ( E ) 
n ( S ) 


.7 
12 


( ii ) சிவப்புப் பந்து எடுக்கப்படும் நிகழ்ச்சி E2 என்க . 

n ( E2 ) = 5 


P ( E2 ) 


n ( E :) 
n ( S ) 


5 
12 


எடுத்துக்காட்டு 4 : 


ஒரு பெட்டியில் 20 கைக்கடிகாரங்கள் உள்ளன . அவற்றில் 
6 குறைபாடு உள்ளவை . அப் பெட்டியிலிருந்து சமவாய்ப்பு 
முறையில் ஒரு நல்ல கடிகாரத்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு 
யாது ? 


தீர்வு : 


மொத்த கடிகாரங்களின் எண்ணிக்கை n ( S ) 


20 


நல்ல கடிகாரங்களின் எண்ணிக்கை 


= 20 


20 - 6 = 14 


நல்ல கடிகாரம் எடுக்கப்படும் நிகழ்ச்சி E என்க . 


n ( E ) = 14 


P ( E ) 


11 ( E ) 
n ( S ) 


14 
20 


|| 


7 
101 


பயிற்சி 4-4.1 


1. 1 முதல் 
1 முதல் 10 வரையுள்ள எண்கள் 

ஒவ்வொன்றும் ஒரு 
துண்டுச் சீட்டில் எழுதப்படுகிறது . அவற்றில் ஒன்றைச் 
சமவாய்ப்பு முறைப்படி பொறுக்கி எடுத்தால் அது ( i ) ஒற்றை 
எண்ணாக , ( ii ) இரட்டை எண்ணாக , ( iii ) 3 ஆல் வகுபடக் 
கூடியதாக , ( iv ) 5 இன் மடங்காக இருக்கும் நிகழ்ச்சியின் 
நிகழ்தகவு யாது ? 


138 


2. ஒரு விளையாட்டு அட்டையிலுள்ள புள்ளிகளின் மதிப்புகள் 

கொடுக்கப்பட்டுள்ளன . அவை சமவாய்ப்பு உள்ளவை 
எனில் ஓர் அம்பை ஒருவர் எய்த ( i ) 2 ( ii ) 3 ( iii ) 5 
( iv ) 10 ஆகிய புள்ளிகள் எடுக்கும் நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 


யாது ? 


5 


2 


3 ( 10 


3 


2 


3 


படம் 4.1 . 


3. ஒரு பகடை ஒரு முறை வீசப்பட்டால் ( i ) ஒற்றை எண் , 

( ii ) இரட்டை எண் , ( iii ) 5 ஐ விடச் குறைவான எண் , 
( iv ) 5 ஐ விடப் பெரிய எண் தோன்றுவதற்கான நிகழ்தகவு 
யாது ? 


-4 . 8 சிவப்புக் கோலிகள் , 7 நீலக் கோலிகள் , 5 பச்சைக் 

கோலிகள் உள்ள ஒரு பையிலிருந்து சமவாய்ப்பு முறையில் 
ஒரு கோலி எடுக்கப்பட்டால் அது ( i ) சிவப்பாக இருக்க 
( ii ) நீலமாக இருக்க , ( iii ) பச்சையாக இருக்க ( iv ) நீல 
மாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு யாது ? 


விடைகள் 


3 
10 


( 1 ) ( i ) , ( ii ) - ( i ) ( iv ) - 
( 2 ) ( i ) - (i ) 

(i ) + ( iv ) - 


M. X. - 9 


134 


ல 


3 


( 3 ) ( i ) - ( ii ) - (i ) ( iv ) | 
( 4 ) ( i ) - ( i ) ( i ) - ( iv ) 


7 
20 


18 
20 


4.4.2 . நிகழ்தகவு : திருப்புதல் II 
எடுத்துக்காட்டு 1 : 

ஒரே நேரத்தில் இரு நாணயங்கள் ஒரு முறை சுண்டி. எறியப் : 
பட்டால் ( i ) ஏற்படும் விளைவுகள் யாவை ? ( ii ) இரண்டு 
தலைகள் தோன்றுவதற்கான நிகழ்தகவு யாது ? ( iii ) குறைந்தது 
ஒரு தலை தோன்றுவதற்கான நிகழ்தகவு யாது ? ( iv ) ஒரு தலை 
மட்டும் தோன்றுவதற்கான நிகழ்தகவு யாது ? 


தீர்வு : 

( i ) இரு நாணயங்கள் ஒரே சமயத்தில் ஒரு முறை சுண்டி . 
எறியப்படும்போது தோன்றும் விளைவுகள் : 


முதல் 
நாணயம் 
H 


இரண்டாவது 
நாணயம் 

H 


TT 


- 


படம் 4.2 . 


கூறு வெளி S = { HH, HT , TH , TT } 


( ii ) n ( S ) = 4 
இரண்டு தலைகள் தோன்றும் நிகழ்ச்சி E ] = { HH } 

P ( E ] ) = 4 


( iii ) குறைந்தது ஒரு தலை தோன்றும் நிகழ்ச்சி E , என்க . 

E , = { HH , HT , TH } 
n ( E , ) = 3 
P ( Ez ) = 3 


135 


( iv ) ஒரே ஒருதலை மட்டும் தோன்றும் நிகழ்ச்சி E , என்க ... 

E , = { HT , TH } 
n ( E3 ) = 2 
P ( E3 ) = = = } 


எடுத்துக்காட்டு 2 : 

ஒரே நேரத்தில் இரு பகடைகள் ஒரு முறை வீசப்பட்டால் , 
அவற்றில் தோன்றும் எண்களின் கூடுதல் ( i ) 10 ஆக , ( ii ) 13 : 
ஆக இருக்க நிகழ்தகவு யாது ? 


தீர்வு : 

( i ) ஒரே நேரத்தில் இரு பகடைகள் ஒரு முறை வீசப்பட்டால் 
ஏற்படும் 8 x 6 36 வரிசைச் சோடிகள் அடங்கிய கூறு 
வெளி S என்க . 


.S = { ( 1 , 1 ) . ( 2 , 1 ) , ( 3 , 1 ) , ( 4 , 1 ) , ( 5 , 1 ) , ( 8 , 1 ) , 

( 1 , 2 ) , ( 2 , 2 ) , ( 3 , 2 ) . ( 4 , 2 ) , ( 5 , 2 ) , ( 8 , 2 ) . 
( 1 , 3 ) , ( 2 , 3 ) , ( 3 , 3 ) . ( 4 , 3 ) . ( 5. 3 ) , ( 6 , 3 ) . 


( 1 , 4 ) , ( 2 , 4 ) , ( 3 , 4 ) , ( 4 , 4 ) , ( 5 , 4 ) , ( 6 , 4 ) , 
( 1 , 5 ) , ( 2 , 5 ) , ( 3 , 5 ) . ( 4 , 5 ) , ( 5 , 5 ) . 

( 5 , 5 ) . ( 6 , 5 ) , 
( 1 , 8 ) , ( 2 , 6 ) , ( 3 , 6 ) , ( 4 , 6 ) , ( 5 , 6 ) . ( 6 , 6 ) } 

n ( S ) = 36 


கூடுதல் 10 ஆக உள்ள நிகழ்ச்சி E என்க . 

E = { ( 4 , 6 ) . ( 5 , 5 ) , ( 6 , 4 ) } 
n { E } ) = 3 

3 
P ( E ] ) 

36 

12 


( ii ) கூடுதல் 13 ஆக உள்ள நிகழ்ச்சி E , என்க . 

E , = { } 
n ( E , ) = 0 

11 ( E , ) 0 
P ( E , ) 
n ( S ) 

36 


- 


136 


பயிற்சி 4-4.2 


1. ஒரே நேரத்தில் இரு நாணயங்கள் ஒரு முறை சுண்டி எறியப் 

பட்டால் ( i ) இரண்டு பூக்கள் தோன்ற , ( ii ) ஒரு பூ தோன்ற . 
( iii ) ஒரே ஒரு பூ மட்டும் தோன்ற , ( iv ) பூவே தோன்றாமல் 
இருக்க நிகழ்தகவு . யாது ? 


2. ஒரே நேரத்தில் மூன்று நாணயங்கள் ஒரு முறை சுண்டி 

எறியப்பட்டால் ( i ) ஏற்படும் விளைவுகளின் கூறு வெளி 
யாது ? - ( ii ) மூன்று தலைகள் தோன்ற , ( iii ) மூன்று பூக்கள் 
தோன்ற , ( iv ) ஒரு தலைகூடத் தோன்றாமல் இருக்க , 
( v ) ஒரு பூ கூடத் தோன்றாமல் இருக்க நிகழ்தகவு யாது ? 


3 , ஒரே நேரத்தில் இரு பகடை கள் ஒரு முறை வீசப்பட்டால் 

கூடுதல் ( i ) 8 ஆக , ( ii ) 8 ஐ விடக் குறைவாக , ( iii ) 8 ஐ 
விட மிகுதியாக இருக்க நிகழ்தகவு யாது ? 


4. ஒரே நேரத்தில் இரு பகடைகள் ஒரு முறை வீசப்பட்டால் 

( i ) முதல் பகடையில் 6 , இரண்டாவது பகடையில் இரட்டை 
எண் , ( ii ) ஒவ்வொரு பகடையிலும் 4 ஐ விடப் பெரிய எண் 
தோன்றுவதற்கான நிகழ்தகவு யாது ? 


விடைகள் 


( 1 ) (i) 4 ( i ) - (ii ) - ( iv ) - 


( 2 ) ( i ) { HHH , HHT , HTH , HTT ,, THH , THT , TTH . 

TTT }} 


( ii ) + (i ) - ( iv ) - ( v ) ! 

( i ) 1 (ii ) - 


( 3 ) ( i ) 


5 
36 


( 4 ) ( i ) (i) | 


137 


4.4.3 . நிகழ்தகவு : கூட்டல் விதி : ஒன்றையொன்று 

விலக்கும் நிகழ்ச்சிகள் 
நாணயம் சுண்டுதல் சோதனையில் , தலை விழுந்தால் பூ . 
இல்லையென உறுதியாகக் கூறலாம் . பூ விழுந்தால் தலை . 
இல்லை எனலாம் . 

உருட்டுதலில் , ஒற்றை 

எண் 
தோன்றினால் , இரட்டை எண் தோன்றவில்லை என்று உறுதி 
யாகக் கூற இயலும் . ஏனென்றால் , மேற்கண்ட நிகழ்ச்சியில் 
ஒன்று நிகழ்ந்தால் மற்றது நிகழும் வாய்ப்பில்லை . இத்தகைய 
நிகழ்ச்சிகள் ஒன்றையொன்று விலக்கும் நிகழ்ச்சிகள் எனப் 
படும் . 


பகடை 


இதற்கு மாறாக பகடை உருட்டுதலில் , இரட்டை எண் 
விழுந்தது என்றால் , பகா எண் விழவில்லை எனக் கூற இயலாது . 
ஏனென்றால் , 2 இரட்டை எண்ணும் ஆகும் , பகா எண்ணும் 
ஆகும் . இஃது இரு நிகழ்ச்சிகளிலும் பொதுவான விளைவு ஆகும் . 

இந்நிகழ்ச்சிகள் ஒன்றையொன்று விலக்கும் நிகழ்ச்சிகள் 
அல்ல . 


நாம் கணமொழிப் பாடத்தில் கணம் A இன் நிரப்புக் கணம் A 
என்றால் 

AUA = E ; ANA = ? 


எனக் கண்டோமல்லவா ? நிகழ்தகவில் 
நிகழ்தகவில் அனைத்துக் 

கணம் 
கூறுவெளி S ஆகும் . A ஒரு நிகழ்ச்சிக் கணம் எனில் , அதை 
விலக்கிய நிகழ்ச்சிக் கணம் A ஆகும் . 


எனவே , 


AUA = S ; AmA = ? 


மேலும் , 


n ( AUA ) = n ( A ) + 1 { A ) = n ( S ) 


P ( AUA ) == 


n ( AUA ) 
n ( S ) 


n ( S ) 
n ( S ) 


= 1 


மேலும் , 


P ( AUA ) 


n ( A ) + n ( A ) 

n ( S ) 


+ 


n ( A ) 11 ( A ) 
n ( S ) 11 ( S ) 

= P ( A ) + P ( A ) 


188 


n ( AOA ) 
P ( ADA ) = 

n ( S ) 
என அறிக . 


0 
n ( S ) 


|| 


A , A ஒன்றையொன்று விலக்கிய நிகழ்ச்சிகளானால் 

P ( AUA ) = P ( A ) + P ( A ) = 1 
P ( APA ) = 0 . 


இவற்றினின்று P ( A ) = 1 - P ( A ) 


A ஐ 


A கணங் குறித்தால் P { ~ A ) = 1 - P ( A ) 
என அறிகிறோம் . 
எடுத்துக்காட்டு 1 : 

பகடை உருட்டுதலில் ( i ) 3 விழும் நிகழ்தகவு ( ii ) மூன்று 
அல்லாத எண் விழும் நிகழ்தகவு என்ன ? 


தீர்வு : 
( i ) 3 விழும் நிகழ்ச்சி E , என்க . 

P ( E ) = 
P 

n ( E ) 

n ( S ) 6 
( ii ) 3 அல்லாத எண் விழும் நிகழ்ச்சி E2 என்க . 

P ( E , OE , ) = P ( { } ) = 0 
P ( E , ) = 1 - P ( E ) 

1 
= 1 - 

8 


-- 


5 
6 


எடுத்துக்காட்டு 2 : 

ஒரே நேரத்தில் இரண்டு பகடைகள் ஒருமுறை வீசப்பட்டால் 
கூடுதல் 7 அல்லது கூடுதல் 9 ” கிடைக்க நிகழ்தகவு யாது ? 


தீர்வு : 

கூடுதல் 7 கிடைக்கும் நிகழ்ச்சி E , என்க . 
E = { ( 1 , 8 ) , ( 2 , 5 ) , ( 3 , 4 ) , ( 4 , 3 ) , ( 5 , 2 ) , ( 6,1 ) } 

n ( E ) ) 

6 
P ( E ; ) = 

11 ( S 38 


139 


கூடுதல் 9 கிடைக்கும் நிகழ்ச்சி E , என்க . 


E , = { ( 3 , 8 ) ( 4 , 5 ) . ( 5 , 4 ) . ( 6 , 3 ) } 

n ( E , ) 4 
P ( E , ) = 

11 ( S ) 36 


P ( E , O Ex ) = P ( { } ) = 0 . 
P (EUE2 ) = P ( E ] ) + P ( E , ) 


6 4 

+ 
36 36 


10 
36 


5 
18 


பயிற்சி 4-4.3 


21. ஒரு தொழிற்சாலையில் 5 பொறியியல் வல்லுநர்களும் , 10 

மேற்பார்வையாளர்களும் . 85 வேலையாட்களும் உள்னனர் . 
அத் தொழிற்சாலையின் பொழுது போக்குச் சங்கத்திற்கு ஒரு 
பொறியியல் வல்லுநரோ அல்லது மேற்பார்வையாளரோ 
தலைவராகத் தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்தகவு யாது ? 


2 . 


ஒரு பெட்டியிலுள்ள 8 சிவப்பு , 6 வெள்ளை , 4 நீலநிறப் பந்து 
களிலிருந்து சம் வாய்ப்பு முறைப்படி ஒரு பந்து எடுக்கப் 
படுகிறது . பந்து ( a ) சிவப்பு அல்லது - வெள்ளையாக . 
( b ) சிவப்பு அல்லது நீலமாக இல்லாமல் இருப்பதற்கான 
நிகழ்தகவு யாது ? 


3. ஒரு மோட்டார் பந்தயத்தில் ஒரு மோட்டார் முதலர்வதாக 

வர நிகழ்தகவு 1 இரண்டாவதாக வர நிகழ்தகவு 1. அது 
முதலாவதாகவேர் அல்லது இரண்டாவதாகவோ வராமல் 
இருக்க நிகழ்தகவு யாது ? 


4. ஒரே நேரத்தில் இரண்டு பகடைகள் ஒரு முறை வீசப்பட்டால் 

ஒவ்வொரு பகடையிலும் ஒற்றை எண் அல்லது கூடுதல் 
9 கிடைக்க நிகழ்தகவு யாது ? 


விடைகள் 


( 1 ) 


( 2 ) ( a ) 3 ( b ) + ( 8 ) 


31 
40 


( 4 ) 


13 
36 


140 


4-4.4 நிகழ்தகவு : கூட்டல் விதி : ஒன்றையொன்று 

விலக்காத நிகழ்ச்சிகள் 
A , B என்பவை இரு கணங்களானால் , 

n ( AUB ) = } 1 ( A ) + n ( B) - n ( ADB ) 


என நாம் அறிவோம் . எனவே . A , B என்பவை இரு நிகழ்ச்சி 
களானால் இவ்விரு நிகழ்ச்சியில் ஏதேனும் ஒன்றோ அல்லது 
இரண்டுமோ நிகழும் நிகழ்தகவு காண முற்படுவோம் . 


n ( AUB ) n ( A ) + n { B ) - n ( ADB ) 
P ( AUB ) - 
n ( S ) 

n ( S ) 
n ( A ) n ( B ) n ( AAB ) 

+ 
n ( S ) n ( S ) n ( S ) 
= P ( A ) + P ( B ) - P ( ADB ) 


- 


1 


எனவே , 


A , B ஒன்றையொன்று விலக்காத நிகழ்ச்சிகளானால் 
P ( AUB ) = P ( A ) + P ( B ) - P ( AO B ) 


எடுத்துக்காட்டு 1 : 

ஒரு பகடை உருட்டுதலில் , ஒற்றை எண் அல்லது மூன்றின் 
மடங்குகள் தோன்றும் நிகழ்தகவு என்ன ? 


தீர்வு : 

முதல் நிகழ்ச்சி ஒற்றை எண் விழுதல் 


A = { 1 , 3 , 5 } ; P ( A ) 


8 
8 


இரண்டாம் நிகழ்ச்சி மூன்றின் மடங்கு விழுதல் 


ல 


B = { 3 , 6 } ; P ( B ) = 


2 
81 


இரண்டு நிகழ்ச்சிகளும் நிகழும் கணம் 


ANB = { 3 } ; P( ADB ) = ! 


141 


இரண்டு நிகழ்ச்சிகளில் ஏதேனும் ஒன்று நிகழும் எனில் 
AUB = { 1 , 3 , 5 , 6 } ; 

2 
P ( AUB ) = 

3 


4 . 


- 


- 


சரிபார்க்க ! 


P ( AUB ) = P ( A ) + P { B ) - P ( ADB ) 

3 2 
6 

8 


- 


= 


= 


colo 


வ 


வ 


எடுத்துக்காட்டு 2 : 

4. B என்பன இரு நிகழ்ச்சிகள் 


P ( A ) = 0.25 ; P { AUR ) 
என்றால் P { ~ B ) யாது ? 


0.72 ; P ( AA B ) = 0.14 


P ( AUB ) = P ( A ) --- P { E } - P ( ADB ) 


P ( B ) 


= P ( AUB ) - P ( A ) + P ( ADB ) 

0 • 25 +0.14 


= 0.72 
= 0.81 


P ( B ) + P ( ~ B ) = 1 


P ( ~ B ) = 1 

= 1 - P ( B ) 

1 0.51 
= 0.39 . 


பயிற்சி 4-4.4 


3. ஒரே நேரத்தில் இரண்டு பகடைகள் ஒரு முறை வீசப்பட்டால் 
முதல் பகடையில் இரட்டை 

இரட்டை எண் அல்லது கூடுதல் 10 
கிடைக்க நிகழ்தகவு யாது ? 


2. 4. B என்பன இரு நிகழ்ச்சிகள் P ( A ) = 0.4 , P ( B ) = 0.5 . 
P ( AME ) = 01 

என்றால் பின்வருவனவற்றின் மதிப்பு 
காண்க . 
{ i ) P { ~ A ) ( ii ) F ( ~ B ) ( iii ) P ( AUB ) 


க X 6 


142 


3. ஒரே நேரத்தில் ஒரு நாணயமும் ஒரு பகடையும் ஒரு முறை 

வீசப்படுகின்றன . விளைவு ஒரு தலை அல்லது ஆறு விழு 

வதற்கான நிகழ்தகவு யாது 
4. 1 முதல் 12 வரை உள்ள 

உள்ள எண்கள் ஒவ்வொன்றும் ஒரு 
துண்டுச் சீட்டில் எழுதப்பட்டுள்ளன . அவற்றில் ஒன்றைச் 
சமவாய்ப்பு முறைப்படி பொறுக்கி எடுத்தால் அஃது இரட்டை . 
எண்ணாகவும் அல்லது மூன்றால் வகுபடும் எண்ணாகவும் 
இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு யாது ? 

விடை கள் 
18 

7 
( 2 ) ( i ) 0.6 ( ii ) 0.5 ( iii ) 0.8 ( 3 ) 
36 

12 
( 4 ) - 
4.4-5 . நிகழ்தகவு : பெருக்கல் விதி : சாரா நிகழ்ச்சிகள் 

ஒரு நாணயத்தை ஒரு முறை சுண்டி எறியும் போது தலை 
விழுகிறது எனக் கொள்வோம் . இந்நிகழ்ச்சி அதே நாணயம் 
இரண்டாவது முறையாகச் சுண்டி எறியும்போது தலை விழவோ 
பூ விழவோ உதவுவதுமில்லை ; தடை செய்வதுமில்லை . இரண்டு 
நிகழ்ச்சிகளும் தனித்தனியானவை , தொடர்பற்றவை . 

ஒரே நேரத்தில் இரண்டு நாணயங்களை ஒருமுறை சுண்டி 
எறியும்போது முதல் நாணயத்தில் தலை அல்லது பூ விழுவதும் 
இரண்டாவது நாணயத்தில் தலை அல்லது பூ விழுவதும் ஒன்றுக் 
கொன்று தொடர்பற்றவை . எனவே , இவ்வகை நிகழ்ச்சிகள் 
சார்பற்ற நிகழ்ச்சிகள் எனப்படுகின்றன , 

பொதுவாக A , B என்ற இரண்டு நிகழ்ச்சிகளுள் ஒன்றும் 
நிகழ்வதோ நிகழாமல் இருப்பதோ மற்றொன்று நிகழ்வதன் 
அல்லது நிகழாமல் இருப்பதன் நிகழ்தகவில் மாற்றம் உண்டாக்கா 
மல் இருந்தால் அவ்விரு நிகழ்ச்சிகளும் சார்பற்ற நிகழ்ச்சிகள் 
எனப்படும் . 

ஒரே நேரத்தில் இரண்டு சார்பற்ற நிகழ்ச்சிகள் நிகழ்வதன் 
நிகழ்தகவு அவற்றின் தனித்தனி நிகழ்தகவுகளின் பெருக்கம் 
பலனுக்குச் சமம் ஆகும் . 


எனவே , 


A , B என்பவை இரண்டு சார்பற்ற நிகழ்ச்சிகள் என்றால் 
P ( AO B ) = P ( A ) P ( B ) 


143 


இது நிகழ்தகவின் பெருக்கல் விதி ஆகும் . இவ்விதி பயன் 
படும் வகையைப் பின் வரும் எடுத்துக் காட்டுகள் விளக்குகின்றன . 


எடுத்துக்காட்டு 1 : 

ஒரே நேரத்தில் இரு பகடைகள் ஒரு முறை வீசப்பட்டால் 
( i ) இரண்டு 6 கள் , ( ii ) ஒரு 6 மட்டும் , ( iii ) 6 இல்லாமல் இருக்க 
நிகழ்தகவு யாது ? 


தீர்வு : 

ஒரே நேரத்தில் இரு பகடைகள் ஒரு முறை வீசப்பட்டால் 
ஏற்படும் 36 விளைவுகளை வரிசைச் சோடிகளாக எழுதி இக் 
கணக்கைச் செய்யலாம் . ஆனால் , 

ஆனால் , செடிப்படம் வரைந்து நிகழ் 
தகவைக் காண்பது எளிது . 


முதல் 
பகடை 


இரண்டாவது 
பகடை 

5 


Y 


5 


% 


sெ 


6 


S016 


16 


6 


16 


515 


s 


படம் 4-3 . 


விளைவு 


நிகழ்தகவு 


1 


1 


( 6 , 5 ) 


1 


X 


- 


1 


5 


( 6 , ~ 6 ) 


X 


= 


36 


( -6 , 6 ) 


X 


1 
ே 


]] 


8 


5 
36 


-6 , -8 ) 


x 


5 
8 


|| 


G16 


Do 


8 


144 


P ( 6 , 6 ) 


P ( முதல் பகடையில் 6 ) x 

P ( 2 வது பகடையில் 6 ) 


|| 


X 
6 


11. 


1 
36 


6 


P ( 6 , -6) 


== 


P ( முதல் பகடையில் 6 ) X 

P ( 2 வது பக்டையில் -6 ) 
5 5 
X 
6 

36 


11 


கன் 


-- 


P ( ~ 3 , 6 ) 


|| 


P ( முதல் பகடையில் -6 ) x 

P ( 2 வது பகடையில் )ே 
5 

5 
X 
8 

36 


== 


== 


P ( ~ 6 , -6 ) 


== 


F ( முதல் பகடையில் -6 ) X 

P ( 2 வது பகடையில் -8 ) 


ம 


ம 


-- 


X 


25 
36 


1 


6 


6 


எனவே , 


1 


( i ) 


P ( இரண்டு 8 கள் ) 


P ( 6 , 6 ) 


36 


( ii ) P ( ஒரு 6 ) = P ( 8 , ~ 6 ) + P ( ~ 6 , 8 ) 


5 


5 

+ 
36 


10 
36 


5 
18 | 


( iii ) P ( இரண்டு - 6 கள் ) = P ( ~ 6-6 ) 


- 


25 
36 


எடுத்துக்காட்டு 2 : 


ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் வாண வெடிகள் 
நன்றாக வெடிக்காமல் 

( வெ ) போவதற்கான நிகழ்தகவு 
1 

செல்வி 3 வாண வெடிகள் வாங்கினாள் . அம் மூன்றும் 
10 . 
நன்றாக வெடிக்க நிகழ்தகவு யாது ? 


145 


தீர்வு : 

( இக் கணக்கில் செடிப்படத்தை முழுவதும் வரையாமல் 
தேவையான பகுதியை மட்டும் வரைந்து தீர்வு காணலாம் ) . 


முன்றாவது 
வெடி 
வெ 


9/10 


இரண்டாவது 
வெடி 
வெ 


VO 


முதல் 
வெடி 


வெ 


வெ 


fo 


% 


லவெ 


% 


சிவ 


படம் 4.4 


1 


வாண வெடி நன்றாக வெடிக்க நிகழ்தகவு 


1 


* 


9 
10 


11 


P ( மூன்றும் வெடிக்க ) 


P ( முதலாவது வெடிக்க ) 
X P ( 2 வது வெடிக்க ) 
x P ( 3 வது வெடிக்க ) 


9 


9 

X 
10 


9 

X 
10 


729 
1000 


101 


டுத்துக்காட்டு 3 : 

A , B என்ற இரண்டு நண்பர்கள் ஒரு வேலைக்கு மனு செய்கி 
றார்கள் . அவ் வேலைக்கு A தேர் நீதெடுக்கப்பட நிகழ்தகவு 
1 

1 

இருவரும் அவ் 
வேலைக்கு ( i ) தேர்ந்தெடுக்கப்பட ( ii ) தேர்ந்தெடுக்கப்படாமல் 
இருக்க நிகழ்தகவு யாது ? 


+ ; B தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்தகவு -- 


தீர்வு : 

( செடிப்படம் வரையாமல் , நிகழ்தகவின் பெருக்கல் விதியை 
நேரிடையாகப் பயன் படுத்தித் தீர்வு காணலாம் ) . 

M. X. - 10 


146 


( i ) A , B தேர்ந்தெடுக்கப்படும் நிகழ்ச்சிகள் சார்பற்ற 
நிகழ்ச்சிகள் ஆகும் . 


& P ( ADB ) = P.(A) P ( B ) = x + 


1 
35 


( ii ) இருவரும் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கும் நிகழ்ச்சி 
களும் சார்பற்றவையே ஆகும் . 
ஃ P ( ~ An- B ) = P ( ~ A ) P ( ~ B ) 

= [ 1 - P ( A ) ] [ 1- P ( B ) ] 


- (1-4 ) ( 1-4 ) 


7 


X 


24 
35 


பயிற்சி 4-4.5 


1 . 


ஒரு சிப்பம் பூ விதைகளில் ஒரு விதை முளைப்பதற்கான 
4 

5 
நிகழ்தகவு செடியாக வளர்ந்து பூக்கள் தர நிகழ்தகவு 
5 

6 
தேர்ந்தெடுக்கப்பட்ட விதை முளைத்து செடியாக வளர்ந்து 
பூக்கள் தர் நிகழ்தகவு யாது ? 


2. ஒரு புத்தகத்திலுள்ள கணக்குகளை A தீர்க்க நிகழ்தகவு 

0-75 ; B தீர்க்க நிகழ்தகவு 0.80 ஆகும் . அப்பக்கத்தில் 
சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கணக்கை 
( i ) இருவரும் தீர்க்க , ( ii ) A அல்லது B தீர்க்க நிகழ்தகவைக் 
காண்க . 


P ( A ) = 0.4 , 


3. A , B என்பன இரு சார்பற்ற நிகழ்ச்சிகள் . 

P ( B ) = 0-5 என்றால் 
( i ) P ( ADB ) 

( ii ) P ( Al - B ) 
( iii) P ( ~ AMB ) ( iv ) P { -AR + B ) 
( v ) P { AUB ) ஆகியவற்றைக் காண்க . 


147 


4 


4. ஒருவர் 25 ஆண்டுகளில் உயிரோடு இருப்பதற்கான நிகழ் 

3 
தகவு 5 ; அவருடைய மனைவி 25 ஆண்டுகளில் உயிரோடு 

2 
இருப்பதற்கான நிகழ்தகவு 

ஆகும் . 

25 ஆண்டுகளில் 
( i ) இருவரும் உயிரோடு இருக்க ( ii ) கணவர் மட்டும் 
உயிரோடு இருக்க ( iii ) மனைவி மட்டும் உயிரோடு இருக்க 
( iv ) எவரேனும்ஒருவர் மட்டும் உயிரோடு இருக்க நிகழ்தகவு 
யாது ? 


( 1 ) 


cole 


( 2 ) ( i ) 0.55 ( ii ) 0.9 


( 3 ) ( i ) 0 • 2 ( ii ) 0 • 2 ( iii ) 0.3 ( iv ) 03 ( v ) 0.7 
2 1 

13 
) 
5 5 

iii 

15 


15 


4-4-6 நிகழ்தகவு : பெருக்கல் விதி : சார்ந்த நிகழ்ச்சிகள் 

2 சிவப்பு 4 நீல கோலிகளுள்ள பையிலிருந்து 2 கோலிகளை 
எடுக்கும் நிகழ்ச்சியை ஆராய்வோம் . முதல் கோலி எடுக்கும் 
பொழுது மொத்தமுள்ள கோலிகள் 6 . 


எனவே , 


P ( C ) = 2 ; P ( c ) = 3 


இரண்டாம் கோலி எடுக்கும்பொழுது பையிலுள்ள கோலிகள் 5 
ஆகும் . முதலில் எடுத்தது சிவப்பானால் 5 கோலிகளில் 1 சிவப்பு 
4 நீலம் . 


எனவே , 


P ( C ) = * ; P ( c ) = 

5 
முதல் கோலி நீலமானால் 5 கோலிகளில் 2 சிவப்பு, ஓ நீலம் . 
P ( C ) - > ; P ( c ) = 

5 
எனவே , இரண்டாம் கோலி எடுக்கும்பொழுது நிகழ்தகவு முதலில் 
எடுத்த கோலியைச் சார்ந்துள்ளது . இந்நிகழ்ச்சிகள் சார்ந்த 
நிகழ்ச்சிகள் ஆகும் . 


148 


எடுத்துக்காட்டு 1 : 
ஒரு பையில் 4 நீல 5 சிவப்பு பந்துகள் உள்ளன . 

ஒரு பந்து 
எடுத்து அதைப் பையில் மீண்டும் போடாமல் மற்றொரு பந்தாக 
இரண்டு பந்துகள் பொறுக்கி எடுக்கப்படுகின்றன . அலை 
( 1 ) இரண்டும் நீலமாக ( 2 ) ஒன்று நீலம் , ஒன்று சிவப்பாக 
( 3 ) இரண்டும் சிவப்பாக இருக்க நிகழ்தகவு என்ன ? 
தீர்வு : 


இரண்டாவது 
பந்து 


முதல் 


% 


நீ 


பந்து 

நீ 


49 


59 


சி 


59 


சி 


1/8 


நீ 


சி 


படம் 4.5 


P ( நீ , நீ ) = 


X 


3 
8 


12 
72 


X 


- 


20 
72 


P ( நீ , C ) = 4 
P ( C , c ) = ) 


owTo 

!! 


X 


20 
72 


5 


P ( சி , சி ) 


X 


20 
72 


Q 


( 1 ) இரண்டும் நீலமாக இருக்க : P ( நீ , நீ ) 


-|| 


6 


( 2 ) ஒன்று நீலம் , மற்றொன்று சிவப்பாக 

இருக்க : P ( நீ , சி ) + P ( சி , நீ ) 
20 20 40 

+ 
72 72 172 

20 5 
( 3 ) இரண்டும் சிவப்பாக இருக்க : P ( சி , சி ) 

72 18 


ம 
/ 
s 
|| 


149 


எடுத்துக்காட்டு 2 : 

ஒரு பெட்டியில் 100 டிரான்சிஸ்டர்கள் உள்ளன . அவற்றில் 
20 குறைபாடு உள்ளவை . பெட்டியிலிருந்து சம வாய்ப்பு முறைப் 
படி ஒன்றன் பின் ஒன்றாக 2 டிரான்சிஸ்டர்கள் தொடாந்து 
எடுக்கப்படுகின்றன . 

( i ) அவ்விரண்டும் நல்லவையாக , 
( ii ) அவ்விரண்டும் குறைபாடு உள்ளவையாக , 
( iii ) அவ்விரண்டில் ஒன்று குறைபாடு உள்ள தாகவும் மற் 

றொன்று நல்லதாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவு 

யாது ? 
தீர்வு : 

இரண்பாவது 

டிரான்சிஸ்டர் 
மு.கல் 

நல்லது 
டிரான்சிஸ்டர் 


79/99 


20 


890 


நல்லது 


குறைபாடு 
உள்ளது 


2 % 


100 


80199 


நல்லது 


குறைபாடு 
உள்ளது 


19 


199 


குறைபாடு 
உள்ளது 


படம் . 4.8 


விளைவு 


நிகழ்தகவு 

79 816 
X 
5 99 495 


X 


20 
99 


80 
495 


இரு நல்ல 

டிரான்சிஸ்டர்கள் 
ஒரு நல்ல , ஒரு குறைபாடுள்ள 

டிரான்சிஸ்டர்கள் 
ஒரு குறைபாடுள்ள , ஒரு நல்ல 

டிரான்சிஸ்டர்கள் 
இரு குறைபாடுள்ள 

டிரான்சிஸ்டர்கள் 


அ)-அ-அஅ 


1 80 

X 
5 90 


80 
495 


-- 


99 


495 


150 


( i ) இரு டிரான்சிஸ்டர்களும் நல்லவையாக இருக்க 

316 
நிகழ் தகவு = 

495 


( ii ) இரு டிரான்சிஸ்டர்களும் குறைபாடுள்ளவையாக 


இருக்க நிகழ் தகவு 


19 
495 


( iii ) ஒன்று குறைபாடு உள்ளதாகவும் , மற்றொன்று நல்ல 

தாகவும் இருப்பதற்கான நிகழ் தகவு 


80 80 

+ 
495 495 


180 
495 


g 
93 


பயிற்சி 4-4-6 


1. ஒரு கூடையிலுள்ள 12 முட்டைகளுள் 10 முட்டைகள் 

மட்டும் நல்ல முட்டைகள் . சம வாய்ப்பு முறையில் அவற்றி 
லிருந்து ஒன் றன்பின் ஒன்றாக இரண்டு முட்டைகள் எடுக்கப் 
பட்டால் அவை ( i ) இரண்டும் நல்ல முட்டைகளாக இருக்க 
நிகழ் தகவு யாது ? ( ii ) இரண்டும் கெட்ட முட்டைகளாக 
இருக்க நிகழ் தகவு யாது ? 


2. ஒரு கூடையிலுள்ள 100 மாம்பழங்களுள் ஒன்றுமட்டும் 

கெட்டுப்போனது . சம வாய்ப்பு முறையில் கூடையிலிருந்து 
ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு மாம்பழங்களை எடுத்தால் 
ஏதேனும் ஒன்று நல்ல மாம்பழமாக இருக்க நிகழ் தகவு யாது ? 


3. ஒரு பெட்டியில் 7 சிவப்பு நிறப் பேனாக்களும் 3 நீலநிறப் 

பேனாக்களும் உள்ளன . சம வாய்ப்பு முறையில் A என்பவர் 
ஒரு பேனாவைத் தேர்ந்தெடுத்தபின் B என்பவர் மற்றொரு 
பேனாவைத் தேர்ந்தெடுக்கிறார் . இருவரும் தேர் நீதெடுத்த 
பேனாக்கள் ( i ) ஒரே நிறமாக இருக்க 

இருக்க ( ii ) வெவ்வேறு 
நிறமாக இருக்க நிகழ் தகவு யாது ? 


4. ஒரு பையில் 8 பச்சை கோலிகளும் 4 மஞ்சள் கோலிகளும் 

உள்ளன . அதிலிருந்து சம வாய்ப்பு முறையில் ஒன்றன் பின் 
ஒன்றாக இரு கோலிகளைத் தொடர்ந்து எடுத்தால் முதல் 
கோலி மஞ்சளாகவும் இரண்டாவது கோலி பச்சையாகவும் 
இருக்க நிகழ் தகவு யாது ? 


151 


விடைகள் 


15 


1 , ( i ) 


( ii ) 


22 


66 


2 . 


1 
50 


3. ( i ) 


8 
15 


( ii ) 


7 
15 


4 . 


8 
33 


பாடச் சுருக்கம் 
1. தனிப்பட்ட பல விவரங்களைத் தொகுத்தளிப்பது நிகழ்வுப் 

பட்டியல் ஆகும் . நிகழ்வுப் பட்டியலில் விவரங்கள் பிரிவு 
களாக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள எண்ணிக்கை 
( நிகழ்வெண் ) கணக்கிட்டுக் காட்டப்படும் . 


2 . 


( அ ) n அளவுகளின் கூட்டுச்சராசரி = 


n 


உத்தேச சராசரி A எனில் , கூட்டுச்சராசரி 


* = A + 


; [d 


( x - A ) ] 


( ஆ ) நிகழ்வுப்பட்டியலில் கூட்டுசராசரி 

Afx 

; [ zf = n ] 


அல்லது 3 = 4 + zjd; [ 4 - உத்தேச சராசரி 


d = ( x - A ) ] 


3. x1 , x ,, ... , xா என்ற அளவுகளின் இடை நிலை அளவு 

( அ ) n = 2k - 1 என்ற முறையில் ஒற்றையானால் M = x 
( ஆ ) n = 2k என்ற முறையில் இரட்டையானால் 


M 


X + xk + 1 

2 


4. விவரங்களை நிகழ்வுப் பட்டியலாக அமைக்க , மிக உயர்ந்த 

நிகழ்வெண் கொண்ட பிரிவு முகடு ஆகும் . 


152 


5. விவரங்களில் மிக உயர்ந்த அளவிற்கும் , மிக குறைந்த அள 

விற்கும் உள்ள வித்தியாசம் வீச்சு எனப்படும் . 


8. ( அ ) தனித்த மாறிகளின் திட்ட விலக்கம் 


ச 


z d2 

; [ d = x - x ) 


( ஆ ) நிகழ்வுப் பட்டியலில் திட்ட விலக்கம் 

z fd2 

; [ d = x - x ) 


ச 


7. ( அ ) ஒரு சமவாய்ப்புச் சோதனையில் ஏற்படும் விளைவு 

களின் அனைத்துக்கணம் கூறுவெளி S எனப்படும் . 
கூறுவெளியில் உட்கணம் நிகழ்ச்சி E எனப்படும் . 

17 ( E ) 
ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு P ( E ) = 

} ! ( S ) 
( ஆ ) உறுதியாக நிகழும் நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 1 . 

உறுதியாக நிகழாத நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 0 . 


( இ ) ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்தால் , மற்றொன்று நிகழாது என்று 

அமையும் நிகழ்ச்சிகள் ஒன்றையொன்று விலக்கும் 
நிகழ்ச்சிகள் எனப்படும் . 
A , A என்பன ஒன்றையொன்று விலக்கும் நிகழ்ச்சி 
களெனில் , P ( A ) + P ( A ) = 1 

அல்லது P ( A ) = 1 - P ( A ) 
மேலும் P ( ADA ) = 0 


( ஈ ) A , B என்பன ஒன்றையொன்று விலக்கும் இரு நிகழ்ச்சி 
கள் அல்ல எனில் 

P ( AUB ) = P { A ) + P ( B ) - PAAB ) 


( உ ) ஒரு நிகழ்ச்சி நிகழ்வது மற்றொரு நிகழ்ச்சியின் நிகழ் 

பாதிக்கவில்லையென்றால் அவை சாரா 
நிகழ்ச்சிகள் எனப்படும் . 


தகவைப் 


A , B என்பன சாரா நிகழ்ச்சிகள் எனில் 

P ( ADB ) = P ( A ) • P ( B ) 
( ஊ ) செடிப்படங்கள் மீள் நிகழும் சோதனைகளில் நிகழ் 

தகவுகளைக் கணக்கிட உதவும் . 


153 


தன்னறிவுச் சோதனை 
1. ஒரு கூடையிலிருந்து எடுக்கப்பட்ட 20 மாம்பழங்களின் 

எடைகள் ( கிராமில் ) பின் வருமாறு . 


106 


123 


90 


113 


99 


107 


107 


98 


92 
84 


128 
82 


76 


70 


86 


187 


119 


80 


81 


90 


இவ்விவரங்களுக்கு உண்மையான பிரிவெல்லைகளைத் 

தேர்ந்தெடுத்து நிகழ்வுப் பட்டியல் அமைக்க . 
2. பின்வரும் நிகழ்வுப் பட்டியலிலுள்ள விவரங்களுக்குச் சராசரி 

காண்க . 


X 


f 


4.5 


5.5 


5 : 5 


-- 


8.5 


8 


12 


3.5 - 7.5 


41,1* 


7.5- 3.5 


2 


8.5 - 9.5 


2 


14 


3f 


8O 


3. பின்வரும் நிகழ்வுப் பட்டியலின் திட்ட விலக்கம் காண்க . 


T 


2 


6 


10 


f 


4 


8 


2 


1 


E 


+ 4H 


4. ஒரு பையில் 6 நீலம் , 4 பச்சை , 5 சிவப்புப் பந்துகள் 

2.கான . அவற்றிலிருந்து மவாப்பு முறை :பில் ஒரு பந்து ! 
எடுக்கப்பட்டால் அது { i ) பச்சையாகபோ அல்லது சிவம் 
பாகவோ இருக்க நிகழ்தகவு யாது ? ( ii ) பச்சையாகவோ 
அல்லது சிவப்பாகவோ இல்லாமல் இருக்க நிகழ்தகவு யாது ? 


154 


88 


5. ஒரு பகடை இருமுறை வீசப்படுகிறது . ஒவ்வொரு முறையும் 

தோன்றும் முகத்திலுள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை 
( i ) > 5 ஆக ( ii ) < 5 ஆக இருக்க நிகழ்தகவு யாது ? 

விடைகள் 
( 2 ) 8.53 

( 3 ) S • 24 

25 
( 4 ) ( i ) * ( i ) - ( 5 ) ( i ) - ( i ) 

தேர்வுக்கு அன்று 

கணித மன்றம் : மேடை 4 
கீழ்க் காணும் வகையில் எண்களை எழுதிய ஐந்து அட்டை 
களை எடுத்துக் கொள்க . 5 ஆவது அட்டையில் இருபுறமும் 
எண்கள் எழுதப்பட்டுள்ளதைக் கவனிக்கவும் . இவற்றின் உதவி 
யால் ஒருவர் நினைத்த எண்களைக் காணமுடியும் . ஒவ்வொரு 
ஆம் 

1 
1 3 


5 


7 . 


வெட்டுக் 


9 . 


11 


13 


15 . 


17 


19 


21 


23 


வெட்டுக் 


25 


27 


29 31 
( 98– 


படம் 4-7 . 


அட்டையையும் காட்டி அதில் அவர் நினைத்த எண் உள்ளதா 
என வினவுக . ஆம் எனில் , அவ்வட்டையை ஆம் என்ற சொல் 
மேற்புறம் உள்ளவாறு மேசையின்மேல் வைக்கவும் . இல்லை 
யெனின் இல்லை என்ற சொல் மேற்புறம் உள்ளவாறு மேசையின் 
மேல் வைக்கவும் . ஐந்து அட்டைகளையும் வைத்தபின் அவற்றை 


155 


ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி நண்பரிடம் காட்டவும் . அவர் 
நினைத்த எண்ணை அவர் காண்பார் . 


ஆம் 


2 ) 


2 


3 


6 


7 வெட்டுக் 


10 


11 


14 


15 வெட்டுக் 


18 


19 


வெட்டுக 


22 


23 


26 


27 


வெட்டுகள் 


30 31 
099 


படம் 4-8 . 


ஆம் 


3 


4 


5 


6 


7 


12 


13 


வெட்டுக் 


14 


15 


20 


21 


22 


23 


28 


29 


வெட்டுக் 


30 


31 


1980 ம் ) 


படம் 4.9 . 


158 


எண்கள் அட்டையில் அமைந்த முறையினைக் காண்போம் . 
முதல் அட்டை எல்லாம் ஒற்றை எண்களாக உள்ளன அல்லவா ? 


4 . 


8 


10 


11 


12 


13 


24 


25 


வெட்டுக் 


26 


27 


28 


29 


31 


30 

099 ចំ 


படம் 4.10 . 


ஆம் 
16 


5 ) 


17 


இல்லை 


18 


19 


20 


21 


22 


23 


24 


25 


26 


27 


28 


29 


30 


31 


முன்புறம் 


படம் 4.11 , 


157 


எண்களை இரண்டடி மானத்தில் அடுக்கு வரிசையில் எ 
னால் 0 அடுக்கு குணகம் 1 ஆனால் அவ்வெண் முதலாம் . 


16 


17 


18 


19 


20 


21 


7 


5 


3 


22 


23 


24 


25 


60 


26 


27 


28 


29 


30 


37 


பின்புறம் 


படம் 4.12 . 


அட்டையிலும் , 1 ஆம் அடுக்கு குணகம் 1 ஆனால் இரண்டாம் 
அட்டையிலும் 2 ஆம் அடுக்கு குணகம் 1 ஆனால் மூன்றாம் 
அட்டையிலும் இருக்கும் . 


0 1 2 3 

4 எண் உள்ள 
எண் அடுக்கு அடுக்கு அடுக்கு அடுக்கு அடுக்கு அட்டைகள் 
1 1.20 

1 
2 0 • 20 1.21 

2 
3 1 • 20 1.21 

1 , 2 
4 0.20 0 • 21 1.22 

3 
5 1.20 0 • 21 1.22 

1 , 3 
6 0 • 2 " 1.21 1-22 

2 , 3 
17 1 • 20 1.21 1-22 

1 , 2 , 3 
இதுபோலவே பிற எண்களும் கலந்துள்ளன . ஆம் இல்லை . 
என்ற இரு பதில்களும் 1 , 0 என்ற இரண்டடிமானத்தில் உள்ள 
இரு எண்களின் மதிப்புகளைக் கொண்டவையாகும் . இதுபோல 
83 வரை , 127 வரை உள்ள எண்களைக் கூறும் அட்டைகளைத் 
தயார் செய்க . 


5 . 


அளவியல் 


15-1-1 . பட்டகம் : புறப்பரப்பளவு 


நினைவுகூர்க : 
நேர்ப்பட்டகத்தின் புறப்பரப்பளவு 

= பட்டகத்தின் அடிச்சுற்றளவு X பட்டகத்தின் உயரம் 
நேர்ப்பட்டகத்தின் மொத்தப் பரப்பளவு 
= பட்டகத்தின் புறப்பரப்பளவு + பட்டகத்தின் அடிப் 

பரப்பளவின் இரு மடங்கு 


எடுத்துக்காட்டு : 

ஒரு நேர்ப்பட்டகத்தின் அடிப்பாகம் 5 செமீ பக்கமுடைய சம் 
பக்க முக்கோணம் ஆகும் . அதன் உயரம் 12 செமீ எனில் , 
அதன் புறப்பரப்பளவு , மொத்த பரப்பளவு ஆகியவற்றைக் 
காண்க . ( 13 = 1.732 ) 


தீர்வு : 

சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு = 15 செமீ 
பட்டகத்தின் புறப்பரப்பளவு = அடிச்சுற்றளவு X உயரம் 

= 15 x 12 செமீ 2 

= 180 செமீ 2 
. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு = a2 x 

V3 


5X5x1.732 

செமீ 2 
4 

= 10.825 செமீ 2 
பட்டகத்தின் மொத்தப்பரப்பளவு 

= புறப்பரப்பளவு + அடிப்பரப்பளவின் இருமடங்கு 
= 180 + ( 2 x 10 • 825 ) செமீ 2 
= 180 + 21.85 செமீ 2 
= 201 • 25 செமீ 2 


159 


பயிற்சி 5-1 . / 


1. கீழ்க் கண்ட அளவுகளையுடைய 

பட்டகங்களின் புறப் 
பரப்பளவு , மொத்தப்பரப்பளவு ஆகியவற்றைக் காண்க . 
( S = 1.732 ) 


அடிப்பக்க வடிவம் 


உயரம் 


10 செமீ 


1 . 6 செமீ பக்கமுள்ள சதுரம் 
2. 8 செமீ பக்கமுள்ள சதுர 

ம் 
3. ( 15 செமீ x 10 செமீ ) அளவுள்ள செவ்வகம் 


20 செமீ 


12 செமீ 


4 . 


6 செமீ பக்கமுள்ள சமபக்க முக்கோணம் 


15 செமீ 


12 செமீ 


5 . 10 செமீ பக்கமுள்ள ஒழுங்கு அறுகோணம் 
6. 8 செமீ , 15 செமீ பக்கங்களுள்ள செங்கோண 

முக்கோணம் 


20 செமீ 


விடைகள் 


( 1 ) 240 செமீ 2 , 312 செமீ 2 ( 2 ) 640 செமீ 2 , 768 செமீ 2 
( 3 ) 1800 செமீ 2 , 2100 செமீ 2 


( 4 ) 270 செமீ 2 , 301.176 செமீ 2 


( 5 ) 720 செமீ 2 , 1239.6 செமீ 2 


( 6 ) 800 செமீ 2 , 920 செமீ 2 


5-1-2 பட்டகம் : கன அளவு 


நினைவு கூர்க : 


பட்டகத்தின் கன அளவு 

பட்டகத்தின் அடிப்பரப்பளவு X பட்டகத்தின் உயரம் 


எடுத்துக்காட்டு : 

ஒரு பட்டகத்தின் அடிப்பாகம் 4 செமீ பக்கமுள்ள ஒழுங்கு 
அறுகோண வடிவமுடையது . பட்டகத்தின் உயரம் 10 செமீ 
எனில் , அப்பட்டகத்தின் கன அளவைக் காண்க . ( VF2 1.732 ) 


160 


தீர்வு : 
அடிப்பக்கத்தின் பரப்பு ஒழுங்கு அறுகோணத்தின் 

பரப்பளவு 
3 
= 6a2 x 

X 


. 


6 x 4 x.4 x 1.732 


41 : 588 செமீ 2 


கன அளவு = அடிப் பரப்பளவு X உயரம் 

41-568 x 10 செமீ 3 
415-68 செமீ 3 


பயிற்சி 5-1.2 
கீழ்க்காணும் அளவுகளையுடைய பட்டங்களின் கன அளவு 
--களைக் காண்க . ( 3 = 1 732 ) 
அடிப்பக்கம் 

உயரம் 
1. 7 செமீ பக்கமுள்ள சமபக்க முக்கோணம் 14 செமீ 
2. 6 செமீ பக்கமுள்ள ஒழுங்கு அறுகோணம் 20 செமீ 
3 . 10 செமீ X 12 செமீ அளவுள்ள செவ்வகம் 15 செமீ 
4 . 8 செமீ பக்கமுள்ள சதுரம் 

14-5 செமீ 
5. 7 செமீ , 10 செமீ பக்கங்களைக் கொண்ட 

செங்கோண முக்கோணம் 


விடைகள் 
( 1 ) 297.038 செமீ 3 ( 2 ) 1870-56 கசமீ 3 
( 3 ) 1800 செமீ 3 

( 4 ) 328 செமீ 3 
( 5 ) 315 செமீ 


* 5.2 • 3 . உருளை : பரப்பளவு 

நினைவு கூர்க : 
ஈளையின் வளை பரப்பளவு 2rrh 
உருளையின் மொத்தப் பரப்பளவு = 2®r ( h + r ) 

( r = உருளையின் ஆரம் , h = உருளையின் உயரம் ) 


181 


எடுத்துக்காட்டு : 

ஓர் உருளையின் ஆரம் 12 செமீ , உயரம் 30 செமீ எனில் 
அதன் வளை பரப்பளவு , மொத்தப் பரப்பளவு ஆகியவற்றைக் 
காண்க . 


தீர்வு : 
உருளையின் வளை பரப்பளவு = 2nrh 

= 2XRX 12x30 செமீ 2 

= 7208 செமீ 2 
உருளையின் மொத்தப் பரப்பளவு = 2xr { h + r ) 

= 2XxX 12X42 செமீ 2 
= 10087 செமீ 2 


பயிற்சி 5-1-3 

22 
எகுறிப்பு : இப்பயிற்சி முழுதுமே * 2 

பயன்படுத்துக . 


என்ற 


மதிப்பைப் 


வளை 


1. கீழ்க்காணும் அளவுகளையுடைய உருளையின் 
பரப்பளவு மொத்தப் பரப்பளவு ஆகியவற்றைக் காண்க 
ஆரம் ( 1 ) 

உயரம் ( h ) 
( a ) 21 செமீ 

20 செமீ 
( b ) 28 செமீ 

15 செமீ 
( c ) 17.5 செமீ 

1.2 செமீ 


2. ஓர் உருளையின் அடிப் பரப்பளவு 154 செமீ 2 , அதன் உயரம் 

18 செமீ எனில் அதன் வளை பரப்பளவு என்ன ? 


3. ஓர் உருளையின் அடிச் சுற்றளவு 100 செமீ . அதன் உயரம் 

16 செமீ எனில் அதன் வளை பரப்பளவு என்ன ? 


4. ஓர் உருளையின் விட்டம் 21 செமீ . அதன் உயரம் 22 செமீ 

எனில் அதன் வளை பரப்பளவு என்ன ? 


5. இரண்டு உருளைகளின் ஆரங்கள் 3 : 4 என்ற விகிதத்திலும் 

அவற்றின் உயரங்கள் 6 : 6 என்ற விகிதத்திலும் உள்ளன . 
அவற்றின் வெளை பரப்பனவுகளின் விகிதம் என்ன ? 
M.X. - 11 


162 


8. ஓர் உருளையின் வளை பரப்பளவு 1780 செமீ 2 . அதன் 

ஆரம் 14 செமீ எனில் அதன் உயரம் என்ன ? 


7. ஓர் உருளையின் மொத்தப் பரப்பளவு 748 செமீ 2 . அதன் 

ஆரம் 7 செமீ - எனில் அதன் உயரம் என்ன ? 


விடைகள் 


( 1 ) ( a ) 2840 செமீ 2 , 5412 செமீ 2 , 

( b ) 2840 செமீ 2 , 7588 செமீ 2 
( c ) 1320 செமீ 2 , 3245 செமீ 2 


( 2 ) 704 செமீ 2 


( 3 ) 1000 செமீ 2 ( 4 ) 1452 செமீ 2 : 
( 6 ) 20 செமீ ( 7 ) 10 செமீ 


( 5 ) 5 : 8 


5.1.4 உருளை : கன அளவு 


நினைவு கூர்க : 
உருளையின் கன அளவு = Trah கன அலகுகள் 

= உருளையின் ஆரம் , h = உருளையின் உயரம் ) 
எடுத்துக்காட்டு : 

ஓர் உருளையின் விட்டம் 21 செமீ . அதன் உயரம் 12 செமீ 
எனில் அதன் கன அளவு என்ன ? 


தீர்வு : 
உருளையின் கன அளவு Rr2h 

22 

X 
7 
= 4158 செமீ 3 


21 


쁠 


X 


21 

x 12 செமீ 


வ 


பயிற்சி 5.1.4 


22 
குறிப்பு : இப்பயிற்சி முழுதுமே * 2 

7 என்ற மதிப்பைப் 
பயன்படுத்துக . 
1. கீழ்க்காணும் அளவுகளையுடைய உருளையின் 

கன 
அளவைக் காண்க . 


163 


ஆரம் ( r ) 


உயரம் ( h ) 


( a ) 7 செமீ 


10 செமீ . 


( b ) 28 செமீ 


30 செமீ 


( c ) 10.5 செமீ 


15 செமீ 


2. ஓர் உருளையின் விட்டம் 35 செமீ . அதன் உயரம் 18 செமீ . 

அதன் கன அளவு என்ன ? 


3. இரண்டு உருளை களின் ஆரங்கள் 5 : 8 என்ற விகிதத்திலும் 

அவற்றின் உயரங்கள் 3 : 4 என்ற விகிதத்திலும் உள்ளன . 
அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன ? 


41. இரண்டு பேருனைகளின் ஆரங்கள் , உயரங்கள் இரண்டுமே 

3 : 7 என் 2 விகிதத்திலுள்ளன . அவற்றின் கன அளவுகளின் 
விகிதம் என்ன ? 


5. சம உயரங்கள் உள்ள இரண்டு உருளைகளின் ஆரங்கள் 

4 : 5 என்ற விகிதத்திலுள்ளன . அவற்றின் கன அளவு 
களின் விகிதம் என்ன ? 


18. ஓர் உருளையின் அடிப்பரப்பளவு 80 செமீ 2 . அதன் உயரம் 

10 செமீ எனில் அதன் கன அளவு என்ன ? 


* 7 . ஓர் உருளையின் அடிச் சுற்றளவு 284 செமீ . அதன் உயரம் 

40 செமீ எனில் அதன் கன அளவைக் காண்க . 


8. ஓர் உருளையின் கன அளவு 6600 செமீ 3 . அதன் உயரம் 

21 செமீ எனில் அதன் ஆரம் என்ன 


ஓர் உருளை வடிவ சோதனைக் குழாயின் விட்டம் 1 செமீ . 
அதில் 20 செமீ உயரத்திற்குப் பாதரசம் உள்ளது . பாத 
ரசத்தின் அடர்த்தி எண் 13-6 எனில் அக் குழாயிலுள்ள 
பாதரசத்தின் எடையைக் காண்க . 


164 


10. 22 செமீ நீளமும் , 12 செமீ அகலமும் உள்ள ஒரு செவ்வக 

தகட்டின் அகலப் பக்கங்கள் ஒன்று சேருமாறு வளைத்து 

செய்யப்படும் உருளையின் கொள்ளளவைக் காண்க . 
11. 7 செமீ விட்டமுள்ள ஓர் உருளை வடிவமான குழாய் வழியே 

மணிக்கு 2.5 கிமீ வேகத்தில் தண்ணீர் பாய்கிறது . ஒலி 
மணி நேரத்தில் அதன் வழியாக வெளியேறும் தண்ணீரில் 
கன அளவு என்ன ? 


விடைகள் 


( 1 ) ( a ) . 1540 செமீ 3 ( b ) 73920 செமீ 3 ( c ) 5197.5 செமீ 3 
(2 ) 17325 செமீ 3 ( 8 ) 25 : 48 ( 4 ) 27 : 343 
( 5 ) 16 : 25 ( 6 ) 800 செமீ 3 ( 7 ) 221760 செமீ 
( 8 ) 10 செமீ ( 9 ) 213.52 கிராம் ( 10 ) 482 செமீ 3 . 
( 11 ) 962500 செமீ 3 . 


5.2.1 . கூம்பு : அறிமுகம் 
அடிப்பாகம் வட்டவடிவமாகவும் வட்டத் 

தளத்தின் 
மையத்தின் வழியே செல்லும் குத்துக் கோட்டில் ஒரு புள்ளியை 


1 


P 


படம் 5-1 . 


படம் 5.2 . 


உச்சியாகவும் புறப்பரப்பு வளைவு பரப்பாகவும் 
உருவம் நேர் கூம்பு எனப்படும் . 


உள்ள 
கன 


165 


செங்கோண முக்கோண வடிவத்திலுள்ள ஓர் அட்டையை 
--எடுத்துக்கொள்வோம் . செங்கோணத்தை அடக்கிய இரு பக்கங் 
களில் ஏதேனும் ஒன்றை அச்சாக வைத்து சுழற்றக் கிடைக்கும் 
உருவம் கூம்பாகும் . 


ஒரு கூம்பின் உச்சியினின்று வளை பக்கத்தின் வழியே 
அடிக்குச் செல்லும் கோடு சாயுயரம் எனப்படும் . கூம்பின் உச்சிக் 
கும் 

மையத்திற்கும் இடையேயுள்ள செங்குத்துத் 
தொலைவு கூம்பின் உயரம் ஆகும் . 


அடியின் 


சாயுயரம் 1 என்றும் குத்துயரம் h என்றும் குறிப்பிடப்படும் . 


செங்கோண முக்கோணச் சுழற்சியால் உண்டாக்கப்படும் 
கூம்பின் அளவுகள் பின்வருமாறு : 

முக்கோணத்தின் கர்ணம் = சாயுயரம் 
முக்கோணச் சுழற்சி அச்சுப்பக்கம் செங்குத்துயரம் 
மூன்றாவது பக்கம் = அடி ஆரம் 


O 


படத்தில் 0A 

செங்குத் 
துயரம் ( h ) 

AP = ஆரம் ( r ) 
QP = சாயுயரம் ( 1) 


பிதாகரஸ் தேற்றப்படி 


12 


h2 + r2 


V - h2 + 2 


மேலும் h = ! 2 – r2 


12 - 12 


AL 


படம் 5.3 . 


எடுத்துக்காட்டு : 
ஒரு கூம்பின் ஆரம் 5 செமீ . 

அதன் 
-12 செமீ . அதன் சாயுயரத்தைக் காண்க . 


செங்குத்துயரம் 


166 


தீர்வு : 


1 = Vh2 + 12 


= V122 + 52 


144 + 25 


189 


சாயுயரம் = 13 செமீ . 


பயிற்சி 5-2.1 


அட்டவணையில் விடுபட்ட 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள 
இடங்களைப் பூர்த்தி செய்க . 


எண் 


ஆரம் ( r ) 


செங்குத்துயரம் ( h ) 


சாயுயரம் ( 1 ) 


1 


3 செமீ 


4 செமீ 


2 


8 செமீ 


17 செமீ 


3 


24 செமீ 


25 செமீ 


4 


9 செமீ 


40 செமீ 


5 


20 செமீ 


29 செமீ 


விடைகள் 


( 1 ) 5 செமீ ( 2 ) 15 செமீ ( 3 ) 7 செமீ ( 4 ) 41 செமீ 
( 5 ) 21 செமீ 


5-2 2. கூம்பு : வளை பரப்பளவு காணல் 

ஒரு வட்ட கோணப்பகுதியின் இரண்டு ஆரப் பக்கங்களை 
யும் ஒன்று சேர்த்துக் குவிக்க ஓர் உள்ளீடற்ற கூம்பு கிடைக்கும் . 


167 


படம் 5.4 . 


படம் 5.5 . 


27 


படம் 5.6 . 


படம் 5.7 . 


வட்டக் கோணப் பகுதிக்கும் அதனால் உருவாக்கப்பட்ட 
கூம்பிற்கும் உள்ள தொடர்பு பின் வருமாறு : 


வட்டக்கோணப் பகுதியின் பரப்பு = கூம்பின் வளை பரப்பு 
வட்டக்கோணப் பகுதியின் வில்லின் நீளம் 

= கூம்பின் அடிச் சுற்றளவு 


வட்டக்கோணப் பகுதியின் ஆரம் = கூம்பின் சாயுயரம் 


168 


எனவே , 
கூம்பின் வளை பரப்பளவு = வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவு 

வில்லின் நீளம் X ஆரம் 

2 


கூம்பின் அடிச் சுற்றளவு X சாயுயரம் 

2 
20 x 1 


2 


= Rrl 


கூம்பின் மொத்தப் பரப்பளவு 

வளை பரப்பளவு + அடிப்பரப்பளவு . 

vrl + 1/2 
= Rr ( ! + r ) 


எடுத்துக்காட்டு : 
ஒரு கூம்பின் ஆரம் 8 செமீ . அதன் செங்குத்து உயரம் 
15 செமீ . கூம்பின் வளை 

பரப்பள 
வையும் அதன் மொத்தப் பரப்பள 
வையும் காண்க . 


தீர்வு : 


= h2 + r2 


152 + 82 


225 + 64 


- 


15 


289 


= 17 செமீ . 


வளை பரப்பளவு 


= Rrl 


8 


RX 8 x 17 செமீ 2 


= 1968 செமீ 2 


படம் 5.8 . 


169 


மொத்தப் பரப்பளவு 


= Rr ( 1 + r ) 
= * x 8 x ( 17 + 8 ) செமீ 2 
= TX 8 x 25 செமீ 2 


= 2001 செமீ 2 


1 . 


பயிற்சி 5.2.2 
கீழ்க்கண்ட அளவுகளையுடைய கூம்பின் வளை பரப்பளவு . 
மொத்தப் பரப்பளவு ஆகியவற்றைக் காண்க . 
( a ) ஆரம் 20 செமீ , சாயுயரம் 30 செமீ 
( b ) ஆரம் 7 செமீ , செங்குத்துயரம் 24 செமீ 
( c ) ஆரம் 9 செமீ , செங்குத்துயரம் 40 செமீ 
( d ) செங்குத்துயரம் 40 செமீ , சாயுயரம் 50 செமீ 


. இரண்டு கூம்புகளின் ஆரங்கள் 3 : 4 என்ற விகிதத்திலும் 

அவற்றின் சாயுயரங்கள் 5 : 8 என்ற விகிதத்திலும் இருந் 
தால் அவற்றின் வளை பரப்புகளின் விகிதம் என்ன ? 


3 
. 


ஒரு கூம்பின் அடிச் சுற்றளவு 48 செமீ . அதன் சாயுயரம் 
20 செமீ எனில் அதன் வளை பரப்பளவு என்ன ? 


4 
. 


ஒரு கூம்பின் அடிப்பரப்பளவு 36 செமீ 2 . அதன் செங்குத் 
துயரம் 8 செமீ எனில் அதன் மொத்தப் பரப்பளவைக் .. 
காண்க . 


5. ஒரு கூம்பின் வளை பரப்பளவு 204 ) செமீ 2 . அதன் ஆரம் 

22 
5 செமீ எனில் அதன் செங்குத்துயரம் என்ன ? 

7 


8 . 


ஒரு கூம்பின் மொத்தப் பரப்பளவு 4400 செமீ 2 . அதன் 
விட்டம் 40 செமீ எனில் அதன் செங்குத்துயரம் காண்க.. 

22 ) 


(x - 7 ) 


7. ஒரு கூம்பின் ஆரமும் சாயுயரமும் 2 : 5 என்ற விகிதத்தி 

லுள்ளன . அதன் வளை பரப்பளவு 1601 செமீ 2 எனில் : 
அதன் செங்குத்துயரத்தைக் காண்க . 


170 


விடைகள் 


( 1 ) ( a ) 600 * செமீ 2 , 1000 * செமீ 2 

( b ) 1751 செமீ 2 , 224 * செமீ 2 
( c ) 3693 செமீ 2 , 4501 செமீ 2 


( 2 ) 5 : 8 


( 3 ) 480 * செமீ 2 
( 6 ) 10/21 செமீ 


( 4 ) 9 லே செமீ 2 
( 7 ) 4/21 செமீ 


( 5 ) 12 செமீ 


15-2.3 கூம்பு : கன அளவு 

ஒரே அளவு ஆரமும் , ஒரே அளவு உயரமும் கொண்ட உள்ளீ 
படற்ற கூம்பு வடிவ , உருளை வடிவக் கொள்கலங்கள் இரண்டை 
எடுத்துக்கொள்வோம் . கூம்பு வடிவமான கொள்கலம் நிறைய 
நீரை எடுத்து உருளை வடிவக் கொள்கலத்தில் ஊற்றுவோம் . 
மும்முறை ஊற்றியபின் உருளை வடிவக் கொள்கலம் முழுவதும் 
நிரம்புவதைப் பார்க்கலாம் . இதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட 
உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவைப்போல் 3 மடங் 
காகும் என அறியலாம் . 


r 


P 


b 


h 


படம் . 5-9 


படம் 5.10 


உருளையின் கன அளவு Tr2h 
அதே ஆரமும் அதே உயரமும் உள்ள கூம்பின் கன அளவு 


= 2h 


எடுத்துக்காட்டு : 

ஒரு கூம்பின் ஆரம் 9 செமீ . அதன் சாய்வு உயரம் 15 செமீ 
எனில் அதன் கன அளவைக் காண்க . 


171 


தீர்வு : 


h = 12 - 2 


N152 


92 


15 


--- 


h 


4225 


81 


- 


12 செமீ 


9 


படம் . 8.11 


1 


கன அளவு 


Nr2h 


|| 


Xxx 9x9x12 செமீ 3 


= 3247 செமீ 3 . 


பயிற்சி 5-2-3 


1. கீழ்க்காணும் அளவுகளையுடைய கூம்பின் கன அளவைக் 

காண்க . 


( a ) ஆரம் 8 செமீ , செங்குத்துயரம் 12 செமீ 
( b ) ஆரம் 10 செமீ , செங்குத்துயரம் 21 செமீ 
( c ) ஆரம் 8 செமீ , சாயுயரம் 17 செமீ 
( d ) ஆரம் 5 செமீ , சாயுயரம் 13 செமீ 
( e ) சாயுயரம் 41 செமீ , செங்குத்துயரம் 40 செமீ 


2. இரண்டு கூம்புகளின் ஆரங்கள் 3 : 5 என்ற விகிதத்திலும் 

அவற்றின் குத்துயரங்கள் 4 : 7 என்ற விகிதத்திலுமிருந்தால் 
அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன ? 


3 


இரண்டு கூம்புகளின் ஆரங்கள் குத்துயரங்கள் இரண்டுமே" 
5 : 8 என்ற விகிதத்திலுள்ளன . அவற்றின் கன அளவுகளின் 
விகிதமென்ன ? 


சம உயரங்களையுடைய இரண்டு கூம்புகளின் ஆரங்கள் 
1 : 3 என்ற விகிதத்திலுள்ளன . அவற்றின் கன அளவுகளின் 
விகிதமென்ன ? 


172 


5 . சம ஆரங்களையுடைய இரண்டு கூம்புகளின் குத்துயரங்கள் 

10 : 11 என்ற விகிதத்திலுள்ளன . அவற்றின் கன அளவு 
களின் விகிதம் என்ன ? 


6. ஒரு கூம்பின் அடிப்பரப்பளவு 300 செமீ 2 . அதன் குத்துயரம் 

1 செமீ எனில் அதன் கன அளவைக் காண்க . 


7. ஒரு கூம்பின் அடிச்சுற்றளவு 407 செமீ . அதன் சாயுயரம் 

29 செமீ எனில் அதன் கன அளவைக் காண்க . 


8. ஒரு கூம்பின் வளை பரப்பளவு 397 செமீ 2 . அதன் சாயுயரம் 

6.5 செமீ எனில் அதன் கன அளவைக் காண்க . 


ஒரு கூம்பின் மொத்தப்பரப்பளவு 56 செமீ 2 . அதன் ஆரம் 
3.5 செமீ எனில் அதன் கன அளவைக் காண்க . 


10. ஒரு 


கூம்பு வடிவமான 


கூடாரத்தின் அடிப்பரப்பளவு 


மீ 2 , 


ஒவ் 


201+ மீ 2 . அதன் வளைப்பரப்பளவு 427 
வொருவருக்கும் 22 , 

மீ 3 காற்று தேவையெனில் அக் 
கூடாரம் எத்தனை ஆட்களுக்கு இடமளிக்கும் ? ( 5 - 7 ) 


81. ஒரு 


செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் 9 செமீ , 
12 செமீ ஆகும் . 9 செமீ பக்கத்தை அச்சாகக் கொண்டு 
சுழற்றக்கிடைக்கும் கூம்பின் கன அளவையும் , வளை பரப் 
பளவையும் காண்க . 


12. ஒரு கூம்பின் உச்சிக்கோணம் 60 ° . அதன் ஆரம் 7 செமீ 

எனில் அதன் கன அளவு , வளை பரப்பளவு ஆகியவற்றைக் 
காண்க . 


13. ஒரு கூம்பின் கன அளவு 3201 செமீ 3 . அதன் ஆரம் 

8 செமீ எனில் அதன் வளை பரப்பளவையும் , மொத்த பரப் 
பளவையும் காண்க . 


விடைகள் 


( 1 ) ( a ) 256 * செமீ 3 ( b ) 7001 செமீ 3 ( c ) 8201 செமீ 3 

( d ) 1007 செமீ 3 ( e ) 1080 * செமீ 3 
( 2 ) 38 : 175 

( 3 ) 123 : 218 ( 4 ) 1 : 9 


173 


( 7 ) 28001 செமீ 8 
( 10 ) 44 


( 5 ) 10 : 11 

( 6 ) 1000 செமீ 
( 8 ) 307 செமீ ( 9 ) 497 செமீ 
( 11 ) 4321 செமீ 3 , 1807 செமீ 2 

348 . 
( 12 ) * செமீ , 88 * செமீ 2 


( 13 ) 1201 செமீ 2 , 1846 செமீ 2 


5.2.4 . வட்டக்கோணப் பகுதியும் கூம்பும் 


எடுத்துக்காட்டு : 

35 செமீ ஆரமும் , 21 மையக் கோணமும் உள்ள ஒரு 
வட்டக் கோணப்பகுதி வடிவத் தகட்டின் இரண்டு ஆரப் பக்கங் 
களையும் ஒன்று சேர்த்து ஒரு கூம்பு செய்தால் அக் கூம்பின் 

22 
கொள்ளளவைக் காண்க . 

7 


தீர்வு 


35 


35 


216 


படம் 5-12 . 


வட்டக் கோணப்பகுதியின் வில்லின் நீளம் 

= கூம்பின் அடிச்சுற்றளவு 


வில்லின் நீலம் 


X 2nr 


360 


218 

x2x 
360 


2x2x35 செமீ 


= 132 செம் 


க X 7 


174 


கூம்பின் அடிச்சுற்றளவு = 132 செமீ 

2mr = 132 
22 
X / = 132 


2X7x 


44 
7 r = 132 


7 
r = 132 x 

44 


= 21 


கூம்பின் ஆரம் = 21 செமீ 


வட்டக் கோணப்பகுதியின் ஆரம் = கூம்பின் சாயுயரம் 

35 செமீ 
h2 

352 212 
= 1225 - 441 

784 
h V784 

28 
hh 


3 
. 


கூம்பின் கன அளவு 


I 


21 


1 

Kr2 } 
3 
1 22 . 

x 
3 7 
= 12936 செமீ 3 


x21 x 21x28 


|| 


படம் 5-13 


பயிற்சி 5-2.4 


1. 18 செமீ ஆரங்கொண்ட வட்ட வடிவத் தகட்டிலிருந்து 

140 ° மையக்கோணம் கொண்ட ஒரு சிறிய வட்டக்கோணப் 
பகுதி வெட்டியெடுக்கப்பட்டு அதன் இரண்டு ஆரப்பக்கங் 
களையும் ஒன்று சேர்த்து ஒரு கூம்பு செய்யப்படுகிறது . அக் . 
சடம்பின் ஆரம் எவ்வளவு ? 


2. : கணக்கு 1 இல் வெட்டியெடுக்கப்பட்ட வட்டக் கோணப் 

பகுதி போக மீதியுள்ள --பெரிய வட்டக் கோணப்பகுதி ஒரு . 
கூம்பாகச் செய்யப்பட்டால் அதன் உயரம் யாது ? 


..175 


288 ° மையக் கோணமூம் , 10 செமீ ஆரமும் உள்ள ஒரு 
வட்டக் கோணப்பகுதி வடிவத்தகட்டின் இரண்டு ஆரப் 
பக்கங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு கூம்பு செய்யப்பட்டால் 
அக்கூம்பின் கொள்ளளவு என்ன ? 


-4 . 1004 ° மையக் கோணமும் 25 செமீ ஆரமும் உள்ள ஒரு 

வட்ட கோணப் பகுதி வடிவத் தகட்டின் இரண்டு ஆரப்பக் 
கங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு கூம்பு செய்யப்பட்டால் 
அக் கூம்பின் கொள்ளவைக் காண்க . 


3. 402 செமீ 


விடைகள் 
4. 1232 செமீ 3 


5. - 2.5 . கோளம் : கன அளவு , பரப்பளவு 

4 
கோளத்தின் கன அளவு 

3 


Tr3 


கோளத்தின் புறப்பரப்பளவு 4mr2 

( r = கோளத்தின் ஆரம் ) 


படம் 5.14 . 


ஆரம் 12 செமீ எனில் அதன் கன 


எடுத்துக்காட்டு 1 : 

ஒரு கோளத்தின் 
அளவைக் காண்க . 
தீர்வு : 


கோளத்தின் கன அளவு = 3 


R3 


4 

xxx 12x12x12 செமீ 3 
3 
230471 செமீ 3 


176 


எடுத்துக்காட்டு 2 : 
ஒரு கோளத்தின் ஆரம் 7 செமீ . அதன் புறப்பரப்பளவைக் 

22 
காண்க . 

7 


தீர்வு : 
கோளத்தின் புறப்பரப்பளவு = 4nr2 

22 
= 4x7x7x7 செமீ 2 

616 செமீ 2 


பயிற்சி 5-2-5 


1. ஒரு கோளத்தின் ஆரம் 14 செமீ . அதன் கன அளவைக் 

22 
காண்க . 

7 


2. ஒரு கோளத்தின் விட்டம் 10 செமீ . அதன் கன அளவு 

என்ன ? ( * = 3.14 ) 


3. இரண்டு கோளங்களின் ஆரங்கள் 4 : 5 என்ற விகிதத்தி 

லுள்ளன . அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன ? 


4. இரண்டு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 216 : 348 

எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதமென்ன ? 


5. கருங்கல் குண்டு ஒன்றின் விட்டம் 7 செமீ . 1 செமீ 3 கல்லின் 
நிறை 2.7 கிராம் எனில் அக் குண்டின் எடையைக் காண்க . 

22 
7 


6. ஒரு கோளத்தின் ஆரத்தை அரை மடங்கு அதிமாக்கினால் 

அதன் கன அளவு எவ்வாறு மாறும் ? 


7. ஒரு கோளத்தின் ஆரம் 10 செமீ எனில் அதன் வளை பரப் 

பளவு என்ன ? 


8. ஒரு கோளத்தின் விட்டம் 21 செமீ எனில் அதன் வணை 

22 
பரப்பளவு காண்க . 

7 


177 


9. இரண்டு கோளங்களின் ஆரங்கள் 7 : 8 என்ற விகிதத்தில் 
உள்ளன . அவற்றின் வளை பரப்பளவுகளின் விகிதம் என்ன ? 


10. ஒரு 


எனில் 


கோளத்தின் வளை பரப்பளவு 818 செமீ 2 

22 
அதன் கன அளவைக் காண்க . 

7 


11. ஒரு கோளத்தின் கன அளவு 38808 செமீ 3 எனில் அதன் 

22 ) 
வளை பரப்பளவு என்ன ? 


( x = 7 ) 


விடைகள் 


( 1 ) 11498 செமீ 3 ( 2 ) 523.3 செமீ 3 ( 8 ) 64 : 125 
( 4 ) 6 : 7 ( 5 ) 485.1 செமீ 3 ( 8 ) 3 மடங்கு 
( 7 ) 4000 செமீ 2 ( 8 ) 1886 செமீ 2 ( 9 ) 49 : 64 
( 10 ) 1437 செமீ 3 ( 11 ) 5544 செமீ 2 


5-2.6 . அரைக்கோளம் 


அரைக் கோளத்தின் கன அளவு = z x + Tr3 

= ? Tr3 
அரைக் கோளத்தின் வளை பரப்பளவு 

x 4nr2 

* 2mr2 
அரைக் கோளத்தின் மொத்தப் பரப்பளவு = 2nr2 + Tr2 

3xr2 


- 


எடுத்துக்காட்டு : 

ஓர் அரைக் கோளத்தின் ஆரம் 6 செமீ . அதன் கன அளவு , 
வளை பரப்பளவு , மொத்தப் பரப்பளவு , ஆகியவற்றைக் காண்க . 


தீர்வு : 
அரைக் கோளத்தின் கன அளவு 

* Nr3 

* XTx8x8x8 செமீ S 

= 144K செமீ 3 
M.X. - 12 


178 


அரைக் கோளத்தின் வளை பரப்பளவு 

= 2nr2 
= 2xxx 6x8 
= 727 செமீ 2 


அரைக் கோளத்தின் மொத்தப் பரப்பளவு 

Smr2 
= 3XKX6x6 
= 1081 செமீ 2 


பயிற்சி 5-2.6 


1. - ஓர் அரைக் கோளத்தின் ஆரம் 3.5 செமீ . அதன் கன 

அளவு , வளை பரப்பளவு , மொத்தப் பரப்பளவு ஆகியவற் 
றைக் காண்க . 


2. ஓர் அரைக் கோளத்தின் விட்டம் 11 செமீ . அதன் கன 
அளவு , வளை பரப்பளவு , மொத்தப் பரப்பளவு ஆகியவற் 
றைக் காண்க . 


3. இரண்டு அரைக் கோளங்களின் விட்டங்கள் 5 : 7 என்ற 

விகிதத்திலுள்ளன , அவற்றின் அளவுகளின் விகித 
மென்ன ? வளை பரப்பளவுகளின் விகிதமென்ன ? 


கன 


விடைகள் 


( 1 ) 89.83 செமீ 3 , 77 செமீ 2 , 115.5 செமீ 2 
( 2 ) 110 * 9 * செமீ 3 , 60 * 5 * செமீ 2 , 90-75 செமீ 2 
( 3 ) 125 : 343 , 25 : 49 . 


5.2.7 . கூம்பும் உருளையும் 
எடுத்துக்காட்டு : 

ஒரு கண்காட்சியில் அமைக்கப்பெற்ற ஒரு கூடாரம் உருளை 
யின் மேல் கூம்பு வைத்த வடிவத்தில் உள்ளது . உருளைப் 
பகுதியின் ஆரம் 12 மீ . உருளையின் உயரம் 10 மீ . கூடாரத்தின் 
மிக அதிக உயரம் 15 மீ . அக் கூடாரம் அமைக்கத் தேவையான 
கித்தான் துணியின் பரப்பளவு என்ன ? 


179 


தீர்வு : 


5 


12 


101 


படம் 5-15 . 


உருளையின் ஆரம் 

= 12 மீ 
உருளையின் உயரம் 

10 மீ 
உருளைப் பாகத்தின் வளை பரப்பளவு 

= 2xrh 

2xfx12x10 

= 240 * மீ 2 
கூம்பின் ஆரம் 

= 12 மீ 
கூம்பின் உயரம் 

5 மீ 
1 = Vh2 + 72 
= 152 + 122 

25- 144 


189 


சாபாரம் 
கூம்பின் வளை பரப்பளம் 


FX12x13 :12 
150 


180 


கூடாரம் அமைக்கத் தேவையான கித்தானின் பரப்பளவு 

2401 மீ 2 + 156ாமீ 2 
396ாமீ 2 


பயிற்சி 5-2-7 


1. ஒரு கூடாரத்தின் அடிப்பாகம் 40 மீட்டர் விட்டமும் , 3.5 

மீட்டர் உயரமும் கொண்ட ஓர் உருளை வடிவத்திலுள்ளது . 
மேல் பாகம் கூம்பு வடிவத்திலுள்ளது . தரை மட்டத்திலிருந்து 
அதன் உயரம் 18.5 மீட்டர் . அக் கூடாரம் செய்யத் 
தேவையான கித்தான் துணியின் பரப்பளவைக் காண்க . 


2. உட்புற ஆரம் 2.5 செமீ , உயரம் 8 செமீ அளவுள்ள ஓர் 

உருளை வடிவமான குப்பி நிறைய நறுமணத் தைலம் 
உள்ளது . இதை உட்புற ஆரம் 1 செமீ , உயரம் 5 செமீ 
அளவுள்ள கூம்பு வடிவமான அழகிய குப்பிகளில் நிரப் 
பினால் எத்தனை குப்பிகள் தேவை ? 


3. ஒரு கூம்பு , ஓர் உருளை இவற்றின் ஆரங்கள் 3 : 5 என்ற 

விகிதத்திலும் அவற்றின் உயரங்கள் 2 : 3 என்ற விகிதத்திலும் 
உள்ளன . அவற்றின் கன அளவுகளை ஒப்பிடுக . 


4. 10 செமீ ஆரமுள்ள ஓர் உருளை வடிவக் கொள்கலத்தில் 

நீர் உள்ளது . ஒவ்வொன்றும் 5 செமீ உயரமும் , 2 செமீ 
ஆரமும் உள்ள 15 உலோகக் கூம்புகளை அதனுள் நன்றாக 
மூழ்கும்படி இட்டால் கொள்கலத்திலுள்ள நீர் மட்டம் 
எவ்வளவு உயரும் ? 


சமமான 


5. இரண்டு கூம்புகள் 

உயரம் 

கொண்டுள்ளன . 
அவற்றின் விட்டங்கள் முறையே 6 செமீ , 8 செமீ . அவ்விரண் 
டையும் உருக்கி அதே உயரமுள்ள உருளையாக வார்த்தால் 
உருளையின் ஆரம் எவ்வளவு ? 


விடைகள் 


( 2 ) 30 


( 8 ) 2 : 25 


( 4 ) 1.செமீ 


( 1 ) 8401 மீ 2 
( 5 ) 2.88 செமீ 


181 


5.2.8 . 


உருளையும் கோளமும் 


எடுத்துக்காட்டு : 

ஒரு நீர்த் தொட்டி ஓர் உருளையும் அதன் கீழ் அதே 
ஆரமுள்ள அரைக்கோளமும் 

சேர்ந்த வடிவத்திலுள்ளது . 
ருளையின் ஆரம் 9 டெசிமீ . அதன் ஆழம் 13 டெசிமீ எனில் 
அதன் கொள்ளளவைக் காண்க . 


தீர்வு : 


10 


3 


3 


படம் 5.18 . 


நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு 


= உருளையின் கொள்ளளவு 

+ அரைக்கோளத்தின் கொள்ளளவு 


2 


Tr 2 }1 + 


* / 2 


= Rr2 


h + 


( 4 + ) 

10 + 3 


= TX3.X 3 


( 10 


X 3 


) 


டெசிமீ 3 


. 


xx 9x 12 டெசிமீ 3 


= 1085 டெசிமீ 3 


ii82 


பயிற்சி 5-2.8 


1. அடியிற் கண்ட 

கண்ட கன உருவங்களின் கன அளவுகளைக் 
காண்க . 


( i ) 


50செமீ 


21 செம் 


படம் 5-17 . 


1 செமீ 


10 செமீ 


படம் 5-18 . 


மொத்த நீளம் = 10 செமீ . 


2. 14 செமீ ஆரமும் 1 மீ நீளமும் உள்ள ஒரு கெட்டி சிலிண் 

டரை உருக்கி 1 செமீ விட்டமுள்ள கெட்டிக் கோளங்களாகச் 
செய்தால் எத்தனை கோளங்கள் கிடைக்கும் ? 


விடைகள் 


( 1 ) ( i ) 282241 செமீக் 


( 2 ) 117800 


183 


5-2.9 கூம்பும் கோளமும் 
எடுத்துக்காட்டு : 

ஒரு திடப்பொருள் கூம்பும் அதன் கீழ் அதே ஆரமுடைய 
அரைக் கோளமும் சேர்ந்த வடிவத்திலுள்ளது . கூம்பின் ஆரமும் 
உயரமும் முறையே 4 செமீ , 12 செமீ எனில் அதன் கன அள 
வைக் காண்க . 


தீர்வு - 


12 


4 


படம் 5.19 . 


கூம்புப் பகுதியின் கன அளவு 


등 


|| 


1 

mr2h 
3 
1 

Xxx4x4x12 செமீ 3 
3 
641 செமீ 3 


-- 


Tr3 


அரைக் கோளப் பகுதியின் கன அளவு 

2 
3 
2 
3 

Xxx4x4x4 செமீ 3 
128 

* செமீ 
3 . 


|| 


= 42 


colo 


* செமீ 3 


மொத்த கன அளவு = 


- ( 64 


ខ 
641 + 42 

3 
2 
* செமீ 3 

3 


ஈ ) செமீ 


செமீ 3 


= 106 


184 


பயிற்சி 5-2 • 9 


1. கீழ்க்கண்ட கன உருவத்தின் கன அளவைக் காண்க . 


( i ) 


( 
ii 
) 


25 
செமீ 


15 


3 


7 செமீ 


படம் 5-20 . 


படம் 5-21 . 


2. ஓர் அரைக்கோளத்தின்மீது அதே ஆரமுள்ள ஒரு கூம்பை 

நிறுத்தி ஒரு பிளாஸ்டிக் பொம்மை செய்யப்படுகிறது . அரைக் 
கோளத்தின் ஆரம் 5 செமீ . கூம்பின் சாயுயரம் 11 செமீ . 
அப் பொம்மை செய்யப்படுவதற்குத் தேவையான பிளாஸ்டிக் 
தகட்டின் பரப்பளவு யாது ? 


3. 20 செமீ ஆரமும் , 30 செமீ உயரமுமுள்ள ஓர் உலோகக் 

கூம்பை உருக்கி 2 செமீ ஆரமுள்ள கோளங்கள் எத்தனை 
செய்யலாம் ? 


விடைகள் 


( 1 ) ( ii ) 820 11 செமீ 3 


( 2 ) 1050 செமீ 2 


185 


5.3 . 


மடக்கை 


5.3.1 . மடக்கை : வரையறை 

ax = b ( a + 0 , a + 1 , a > 0 , b > 0 , a , b , x E R ) 
என்பது a , b , x என்ற எண்களுக்கிடையேயுள்ள தொடர்பைக் 
கூறுகிறது . 


Q அடிமானம் . .X அடுக்கு என்றறிவோம் . 


- 


b இன் மூலம் a ஆகும் . எ.கா. 52 = 25 எனில் 5 


25 


X ஐ a , b இன்மூலம் கூற நாம் மடக்கை என்ற சொல்லைப் 
பயன்படுத்துவோம் . 


loga b என்போம் . 


a மடக்கையின் அடிமானம் . 


( கவனிக்க : a அடுக்கின் அடிமானமும் ஆகும் . ) 


a = b என்பது அடுக்குக்குறிச் சமன்பாடு . அதற்கிசைந்த 

logo b என்பது மடக்கைச் சமன்பாடு ஆகும் . இரண்டும் 
ta , b , x இடையேயுள்ள தொடர்பைக் கூறும் முறைகளாகும் . 


அடுக்குக்குறிச் சமன்பாடு 


மடக்கைச் சமன்பாடு 


23 


8 


34 


= 81 


2-3 = 


co 


log : 8 = 3 
logs 81 = 4 
log2 $ -3 
logo 

1 = 0 
log . a = 1 


Q0 


1 


al 


a 


கவனிக்க : 

1 இன் மடக்கை ( எல்லா அடிமானத்திற்கும் ) பூச்சியமாகும் . 
ஓர் எண்ணின் மடக்கை அதே எண்ணின் அடிமானத்திற்கு 
1 ஆகும் . 


எடுத்துக்காட்டு 1 : 

logs 84 என்ன ? 


= 


( d ) log2 16 

186 
தீர்வு : 
log : 84 = a என்க . 

2 = 64 = 2 x 2 x 2 x 2 x 2 x 2 28 

a = 6 . 
log2 64 = 6 . 
எடுத்துக்காட்டு 2 : 

log7 x = 3 எனில் , x இன் மதிப்பைக் காண்க . 
தீர்வு : 
logrx = 3 
x = 73 

7 x 7 x 7 
x = 243 . 

பயிற்சி 5-3.1 
1. அடுக்குக்குறிச் சமன்பாடுகளாக மாற்றுக . 
( a ) logs 9 = 2 

( b ) logs 216 = 3 

1 
( c ) logs 625 = 


( e ) loga m = n 


( f ) logx p = q 


2. மடக்கைச் சமன்பாடுகளாக மாற்றுக . 


( a ) 25 = 32 


( b ) 36 = 729 


( c ) 125 = 5 


( d ) 


3-4 


( e ) me = | 


( f ) ki = a 


81 


8. x இன் மதிப்பைக் காண்க . 
( a ) log : 256 = x 

1 
( c ) log4 

84 


( b ) logs 3125 = x 


( d ) log4 x = 5 


( e ) logy 


X 


-- 


3 


187 


4. மதிப்பு காண்க . 

( a ) log10 1000 
( c ) logs 3 


( b ) logs 16 / 
( d ) log10 001 


விடைகள் 


( 1 ) ( a ) 32 = 9 
( 3 ) ( a ) x = 

( a 8 


( 2 ) ( a ) log2 32 = 5 
( 4 ) ( a ) 3 


5-3-2 . மடக்கை விதிகள் 

நினைவு கூர்க : a * X ar = a + ; a + ar = a - r 


1. loga m = x , log . n = y என்க . 

m = as , n = ay 


mn = as X ay 


= a * + y 


logo ( mn ) = x + y 
ஃ loga ( mn ) log . m + loga n 


கவனத்தில் கொள்க : 

logp m + loga n + loga ( m + n ) 
2. logo m = x , logo n = y என்க . 


m = a * , n = ay 


a * 


n 


= ax - r 


x - y 


103. ( 

( ஈ ) 
( 2 ) 


... loga 


loga m -- logo n 


3. loga m = x என்க . 

m = ay 


ml = ( a ) n 

= aar 


log . ( 


நிறுவுக : 10810 16 

188 
loga ( me ) = n . x 
ஃ logs ( me ) = n . log . m 

m 
loga ( mn ) log . m + logan 

loga m - logo n 

log . m ? = n loga m 
எடுத்துக்காட்டு 1 : 

சரிபார்க்க : log : 0 1600 = 2 + 4 log10 2 . 
தீர்வு : 
log10 1800 = iog 10 ( 100x18 ) 

log10 100 + log10 16 
= 2 + log10 24 

2 + 4 log10 2 . 
எடுத்துக்காட்டு 2 : 

நிறுவுக : logo 
தீர்வு : 

100 
11 
8 

9 
log10 100 

9 
2 - log1032 

22- 2 log10 3 . 
எடுத்துக்காட்டு 3 : 

15 64 

4 


log10 


log10 


(19 ) 


log10 


+ 1081081 


- log10 27 


log ,, T 


தீர்வு : 


15 


84 


4 


log10 
16 


+ 10810 81 


log1027 


10810 


(18 


15 
16 


64 
x * 

81 27 


) 
27 ) 


log10 


15 64 27 
X 

x 
81 


16 


log105 


( e ) log10 12 + log10 20 + log10 15 
( + 

189 
எடுத்துக்காட்டு 4 : 
log 3 

0-4771 , log 5 0.6990 , log7 = 0.8451 
எனில் log 105 இன் மதிப்பைக் காண்க . 
தீர்வு : 

105 = 3x5x7 
log 105 = log ( 3x5x7 ) 

= log 3 + log 5 + log 7 
0.4771 + 0.6990 +0.8451 
2.0212 

பயிற்சி 5-3-2 
1. சுருக்குக : 

( a ) log10 25 + log104 
( b ) log12 16 + log12 9 
( c ) log10 15 log105 
( d ) log1064 - log10 16 


2. log 2 = 0.3010 , log 3 = 0.4771 

log 5 = 0.6990 , log 7 = 0.8451 
எனில் கீழ்க்கண்டவற்றின் மதிப்பு காண்க . 
( 1 ) log 15 , ( 2 ) log 6 ( 3 ) log 35 
( 5 ) log 72 ( 6 ) log 54 ( 7 ) log 28 


( 4 ) log 2 


3. நிறுவுக : log10 72 = 2 log10 3 + 3 log10 2 
4. நிறுவுக : log10 2500 = 2 + 2 logio 5 


5. நிறுவுக : log10 


( 


2 
2 
49 


49 ) 


2 - 2 log 107 


6. நிறுவுக : log10 

log10 125 = 3 - 3 log10 2 


. 


log10 


- log10 


32 ) + 10310( 4 ) -0. 


log512 


( 1 ) 


logs 


logs 112 


( 12 ) 


log10 ( 33 


33 ) 


-- Hog10 ( 69 


( 89 ) + los10 ( 46 


log105 = log10 2 

190 
9 

27 ) 
7. நிறுவுக : 

8 

32 
8. சுருக்குக : 

5 

5 
9. சுருக்குக : 

26 65 

55 
விடைகள் 

25 
( 1 ) ( a ) 2 ( 2 ) ( 1 ) 1.1761 ( 8 ) logs ( 9 ) 0 . 

49 
5.3.3 . மடக்கை அட்டவணைகள் 

தேர்வுக்கு அன்று 
கணித மேடை : மடக்கை காணல் 
210 = 1024 = 1000 = 103 
2 

( 210 ) * = ( 103 )15 = 10.3 
ஃ . log102 
log104 = log1022 

log1022 = 2 log102 
log108 = log1023 = 3 log102 = 9 

10 

log1010 - log102 


1 


34 = 814 80 = 8x10 = 10.3X101 = 101.9 


3 = (101.9 ) = 100.475 
ஃ log1034 0.475 

log109 = log10 32 = 2 log16 3 
log109 = .95 


log10 6 = log10 (2x3 ) = log10 2 + log10 3 

191 
5.3 + .475 = .775 


72 = 49 - 50 = 5x19 = 1067X101 = 101.9 " 

7 * ( 101.771 – 10-85 
log10 7 * • 85 


: 


67 0T 


1 2 


3 


45 1 6 


7 


8 9 


9 | 10 


மடக்கை 


0.31 • 475 .6 | .7 | .775.85 9.95 


1 


கவனிக்க 


1. log102 


log1020 


= logio ( 10 2 ) 

log10 10 + log102 

1+ 0.8 
= 1.8 


log10200 = log10 ( 10 X 10 X 2 ) 

log10 10 + log10 10 + log102 
1 + 1 + 0.3 


= 2.3 


10g102000 


logio ( 10 X 10 X 10 X 2 ) 
= log10 10 + log1010 + log1010 + log102 
= 1 + 1 + 1 + 0.3 


2. log102 0.3 

log10 20 1.8 
log10 200 

2.8 
log10 2000 = 8.8 


182 


முழு எண் பகுதி மடக்கை முழு எண் என்றும் பின்னப் பகுதி 
மடக்கை பின்னம் என்றும் கூறப்படும் . 


இனி வேறுவிதமாகக் குறிப்பிடப்பட்டாலன்றி , மட்க்கையின் 
அடிமானம் 10 எனவே கொள்ளப்படும் . 


எண்ணிலுள்ள 
கொடுக்கப் 

மடக்கை மடக்கை 
பட்ட எண் இலக்கங்களின் 

மடக்கை 

பின்னம் 
எண்ணிக்கை 


முழு எண் 


3 


1 


O 


• 475 


0.475 


30 


1 


• 475 


1.475 


லல 


300 


2 


• 475 


2.475 


3000 


-4 


3 . 


• 475 


3.475 


4 . 


மடக்கை 


எண் 


மடக்கை 


மடக்கை 


முழு எண் 


பின்னம் 


4000 


3 


3.8 


400 


2 


• 6 


2.6 


40 


1 


• 6 


1.6 


4 


0 


8 


0.6 


-1 ( அ ) 1 


• 8 


1.8 


• 04 


- 2 ( அ ) 2 


• 6 


2.6 


• 004 


- 


- 3 ( அ ) 3 


6 


ஓ .6 


..5.3.4 . மடக்கை , எதிர் 

எதிர் மடக்கை அட்டவணைகளைப் 
பயன்படுத்துதல் 
எடுத்துக்காட்டு 1 : 

3478 இன் மடக்கையைக் காண்க . 


198 


தீர்வு : 

3476 இல் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை 4 . 


எனவே , 3476 இன் மடக்கை முழு எண் 3 . 


மடக்கை அட்டவணையிலிருந்து 


மடக்கை 


சராசரி வேறுபாடு 


7 


6 


3.4 


• 5403 


3.476 இன் மடக்கை 


= 


0.5403 + 0.0008 


0.5411 


எனவே , 3476 இன் மடக்கை = 3.5411 . 


எடுத்துக்காட்டு 2 : 

ஓர் எண்ணின் மடக்கை 2.7312 எனில் , அந்த எண்ணைக் 
காண்க . 


தீர்வு : 

எதிர் மடக்கை அட்டவணையிலிருந்து 


எதிர் மடக்கை 


சராசரி வேறுபாடு 


1 


2 


* 73 


5.383 


3 


• 7312 இன் எதிர் மடக்கை = 5.383 + 0.003 

= 5.386 . 


மடக்கை 2.7312 இல் மடக்கை முழு எண் 2 . 


எனவே , எண்ணிலுள்ள இலக்கங்கள் 3 . 

2.7312 இன் எதிர் மடக்கை 538.6 . 
M. X. - 13 


1941 


பயிற்சி 3-4 
1. பின் வருவனவற்றின் மடக்கையைக் காண்க . 
( 1 ) 4157 ( 2 ) 7234 ( 3 ) 648.5 

( 4 ) 72.15 
( 5 ) 4.132 ( 8 ) • 5413 ( 7 ) 43612 ( 8 ) 2.64 .. 
2. கீழ்க்காணும் மடக்கையைக் கொண்ட எண்ணைக் காண்க . 
( 1 ) 2.514 ( 2 ) 3.712 

( 3 ) 4.222 
( 4 ) 1 • 234 

( 5 ) 0-5147 


அட்டவணையைப் 


பயன்படுத்திச் 


5.3 5. மடக்கை 

சுருக்குதல் 


எண் செயல் 


மடக்கை செயல் 


எடுத்துக்காட்டு 


பெருக்கல் 


கூட்டல் 


log ( 152x324 ) 
log 152 - log 324 


வகுத்தல் 


கழித்தல் 


log ( 400 - 34 ) 
log 400 - log 34 


அடுக்கு 


பெருக்கல் 


log 235 = 5 log 23 


மூலம் 


வகுத்தல் 


log V30 = > log 30 


எடுத்துக்காட்டு 1 : 
மடக்கை அட்டவணையைப் பயன்படுத்திச் சுருக்குக : 

434.38 x 37.48 
தீர்வு : 


எண் செயல் 


எண்கள் 


மடக்கை 


மடக்கை செயல் 


X 


434-38 


2.6378 


+ 


37.48 


1-5738 


4.2116 


anti log 4.2116 = 16280 : 


to5 


எடுத்துக்காட்டு 2 : 


மடக்கை அட்டவணையைப் பயன்படுத்தி விடை காண்க . 

4.325 
• 031 


தீர்வு : 


எண் செயல் 


எண்கள் 


மடக்கை 


மடக்கை செயல் 


1 
. 


4.325 


0.6360 


• 031 


-2.4914 


2.1446 


anti log 2.1448 = 139.5 


எடுத்துக்காட்டு 3 : 

மடக்கை அட்டவணையைப் பயன்படுத்தி ( 41 • 37 )5 இன் 
மதிப்பைக் காண்க . 


தீர்வு : 


எண் செயல் 


எண்கள் 


மடக்கை 


மடக்கை செயல் 


அடுக்கு 


41.37 


1.8187 


X 


( 41 •37 ) 


5x1.8187 


= 8 • 0835 


anti log 8.0835 = 121 200000 


எடுத்துக்காட்டு 4 : 

மடக்கை அட்டவணையைப் பயன்படுத்தி 581-7இன் வர்க்க 
மூலம் காண்க . 


தீர்வு : 


எண் செயல் 


எண் 


மடக்கை 


மடக்கை 
செயல் 


561-7 


2.7495 


மூலம் 


(561.7 ) 


+ x 2.7495 


1-3747 


-- 





anti log 1.3747 = 23.70 


படுத்துக்காட்டு 5 : 

மடக்கை அட்டவணையைப் பயன்படுத்தி 75.13 இன் கன 
மூலம் காண்க . 


எண் செயல் 


எண் 


மடக்கை 


மடக்கை 
செயல் 


75-13 


1.8758 


மூலம் 


* ( 75-13 ) 


* X 1.8758 


- 


= 


0.6252 


anti log 0.6252 = 4 : 219 . 


பயிற்சி 5-3.5 
மடக்கை அட்டவணைகளைப் பயன்படுத்தி கீழ்க்கண்டவை 
களைச் சுருக்குக . 

( 1 ) 4132 X 5268 ( 2 ) 723.5x 61.56 
( 3 ) 4.2576 x .00271 ( 4 ) 3.713 2.52 
( 5 ) 473.4 + 1.636 ( 6 ) 0.0123 - 4. 123 
( 7 ) ( 54-67 ) 7 

( 8 ) ( 33.47 ) 
( 9 ) 1431-4 

( 10 ) 37229 


விடைகள் 
( 1 ) 21770000 

( 4 ) 1.473 
( 7 ) 1461000000000 ( 9 ) 20.77 


197 


பாடச் சுருக்கம் 


1. கன உருவங்கள் : 


பக்க அல்லது 


உருவம் 


வளை 


மொத்தப் 
பரப்பளவு 


கன அளவு 


பரப்பளவு 


1. பட்டகம் 

P = அடிச்சுற்றளவு 
A = அடிப்பரப்பளவு 
h = உயரம் 


Ph 


Ph + 2A 


Ah 


2. உருளை 


2xrl 


2rr ( h + r ) 


K / 2h 


r = அடி ஆரம் 
h = உயரம் 


3. கூம்பு 

r = அடி ஆரம் 
h = குத்துயரம் 
| = சாயுயரம் 
12 = } ? + / 2 


rr / 


Tr ( 1 + r ) 


IT / 2 / 


4. கோளம் 

r = ஆரம் 


4mr2 


-- 


* Tr3 


5. அரைக்கோளம் 


2mr2 


3m / 2 


31/3 


வட்டக்கோணப் பகுதியின் ஆரப் பக்கங்களைச் சேர்த்துக் 
கூம்பு உருவம் செய்யப்பட்டால் , 


கூம்பின் சாயுயரம் 


வட்டக்கோணப் பகுதியின் ஆரம் 


கூம்பின் அடி ஆரம் = வட்டக்கோணப் பகுதியின் ஆரம் 


ளவு 


வட்டக்கோண 
x 

360 . 


198 


3. a = b என்ற தொடர்பை x = loga b என்று காட்டுவது 
மடக்கை முறையாகும் . 

log ( mn ) = log m + log n 


m 


log 


log m - log in 


n 


log mn 


= n log m 


எண் செயல்களுக்கும் மடக்கைச் செயல்களுக்கும் உள்ள 
தொடர்பு : 


எண் செயல் 


மடக்கைச் 
செயல் 


எடுத்துக்காட்டு 


பெருக்கல் 


வகுத்தல் 


கூட்டல் | log ( 15x 48 ) = log 15 + log 48 

524 ) 
கழித்தல் | log 

log 524 - log 37 

37 
பெருக்கல் | log 85 = 5 log 8 
வகுத்தல் | log 158 = 1 log 58 


அடுக்கு 


மூலம் 


தன்னறிவுச் சோதனை 


1. ஒரு நேர்ப் பட்டகத்தின் அடிப்பாகம் 7 செமீ பக்கமுள்ள 

ஒழுங்கு அறுகோண வடிவம் ஆகும் . அதன் உயரம் 12 
செமீ எனில் அதன் மொத்தப் பரப்பளவு , கன அளவு ஆகிய 
வற்றைக் காண்க . 


2. ஓர் உருளையின் ஆரமும் , உயரமும் முறையே 3 செமீ , 10 

செமீ எனில் அதன் வளை பரப்பளவு , கன அளவு ஆகிய 
வற்றைக் காண்க . 


3. ஒரு கூம்பின் சாயுயரம் 39 செமீ . அதன் ஆரம் 15 செமீ . 

அதன் கன அளவு , மொத்தப் பரப்பளவு ஆகியவற்றைக் 
காண்க . 


4. ஒரு கோளத்தின் கன அளவு 36ா செமீ 3 . அதன் வளை 

பரப்பளவைக் காண்க . 


199 


-5 . 20 செமீ ஆரமும் 180 செமீ உயரமும் உள்ள ஓர் உலோக 

உருளையை உருக்கி 4 செமீ ஆரமுள்ள கோளங்கள் 

எத்தனை செய்யலாம் ? 
8. log10 64000 3 + 6 log10 2 எனக் காட்டுக . 
* 7 . மடக்கை அட்டவணையைப் பயன்படுத்தி பின் வருவன 

வற்றைக் காண்க . 
( அ ) 4979x1234 ( ஆ ) 2439 + 1.37 ( இ ) ( 32-64 ) 8 
( ஈ ) V92167 ( உ ) 17455 


தேர்வுக்கு அன்று 

கணித மன்றம் - மேடை 5 
முகங்கள் , எத்தனை முகங்கள் ? 

பிளேட்டோவின் ஐந்து கன உருவங்களைப்பற்றி எட்டாம் 
வகுப்பு கணித மன்றத்தில் பார்த்தோம் . இப்போது அவற்றின் 
பண்புகளை ஆய்வோம் . உறிஞ்சு குழல்கள் , கம்பிகள் கொண்டு 
இவ்வுருவங்களை அமைக்க முயல்க . 


நான்முகி 


படம் 5.22 . 


படம் 5-23 . 


அறுமுகி ( கனசதுரம் ) 


எண்முகி 


படம் 5.24 . 


படம் 5.25 . 


200 


பதினீரு முசி 


இருபதின் முகி 


படம் 5.28 . 


படம் 5-27 . 


இவ்வுருவங்கள் ஒவ்வொன்றிலும் உச்சிகள் , விளிம்புகள் - 
முகங்கள் எத்தனை எனக் கண்டு பட்டியல் படுத்துக . அவற்றிற் 
கிடையே உள்ள தொடர்பைக் காண்க . 


உருவம் 


முகங்கள் ( f ) (விளிம்புகள் ( e ) 


உச்சிகள் ( 1 ) 


நான்முகி 


6 


12 


8 


அறுமுகி 


எண்முகி 


பதினிருமுகி 
இருபதின்முகி 


பட்டகங்கள் , மற்றும் வேறுபல கன உருவங்களுக்கும் மேற் 
கண்டவாறு விவரங்களைப் பட்டியல் படுத்துக . மேலே காணப் 
பட்ட y + f = e + 2 என்ற உறவு இவற்றிற்கும் பொருந்துகிறதா 
எனக் காண்க . 


இவ்வுறவினை 1752 ஆம் ஆண்டில் ஆய்லர் கண்டறிந்தார் . 


6 . 


அணிகள் 


1. ஒரு வகுப்பு மாணவர் மதிப்பெண் பதிவேட்டினின்று சில 
மாணவர்கள் வெவ்வேறு பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் கீழே : 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


மாணவர் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் வரலாறு 
A 40 50 

60 42 

47 


B 


60 


65 


68 


70 


53 


C 


25 


15 


30 


12 


40 


இதனை 


50 


60 


42 


47 


( 5 


40 
60 
25 


65 


68 


58 


70 
12 


) 


15 


30 


40 


என்று அணி உருவத்தில் சுருக்கமாக எழுதலாம் . இவ்வாறு எண் 
விவரங்களை ஒரு செவ்வக அமைப்பில் குறிப்பதை அணி 
என்போம் . மேற்கண்ட அணியில் 3 நிரைகளும் , 5 நிரல்களும் 
உள்ளன . 

இந்த அணியின் வரிசை ( 3x5 ) எனப்படும் . ( 4x3 ) 
வரிசையுள்ள அணியில் 4 நிரைகளும் , 3 நிரல்களும் இருக்கும் .. 
அணியிலுள்ள தனிப்பட்ட விவரங்கள் உறுப்புகள் எனப்படும் .. 
மேலே குறிப்பிட்ட அணியில் 15 உறுப்புகள் உள்ளன . ( 4x3) 
வரிசையுள்ள அணியில் எத்தனை உறுப்புக்கள் இருக்கும் ? 


நிரை அணி 

ஒரு நிரை மட்டும் கொண்ட அணி நிரை அணி அல்லது 
நிரை வெக்டர் எனப்படும் . 


எடுத்துக்காட்டாக ( 1 3 5 7 ) என்பது 

5 7 ) என்பது நிரை அணி 
யாகும் . இதன் வரிசை ( 1X4 ) ஆகும் . 


நிரல் அணி 

ஒரு நிரல் மட்டும் கொண்ட அணி நிரல் அணி எனப் 
படும் . 


10 0 0 / | 0 0 


202 


4 
7 
1 


எடுத்துக்காட்டாக 


என்பது நிரல் அணியாகும் . 


3 
* இதன் வரிசை ( 4x1 ) ஆகும் . 


சதுர அணி 


ஓர் அணியில் நிரைகளின் எண்ணிக்கை நிரல்களின் 
எண்ணிக்கைக்குச் சமம் எனில் அது ஒரு சதுர அணி எனப் 
படும் . 


எடுத்துக்காட்டு 


( 12 ) 


இது ( 2x 2 ) வரிசையுள்ள 


-அணியாகும் . 


பூச்சிய அணி 


ஓர் அணியின் உறுப்புகள் அனைத்தும் பூச்சியமானால் 
அது பூச்சிய அணி எனப்படும் . 


0 0 
0 0 


3 ) 


0 0 0 

0 0 0 
களாகும் . 


) 


என்பன பூச்சிய அணி 


--சம அணிகள் 


ஒரே வரிசை கொண்ட இரண்டு அணிகளில் ஒத்த இடங் 
களில் உள்ள உறுப்புகள் ஒன்றுக்கொன்று சமம் எனில் அவைகள் 
..சம அணிகள் ஆகும் . 


எடுத்துக்காட்டாக , 


( 21 ) - ( 1 ) 
( * ) = ( : 1 ) 

) எனில் , 


a = 8 , 


b = f , c = 8 , d 

d = h 


ஆகும் . 


203 


பயிற்சி 6-1 
1. கீழ்க்காணும் அணிகளின் வரிசைகளைக் காண்க . அவற்றில் 

உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன ? 
( அ ) ( 5 3 7 ) ( ஆ ) 7 5 

2 


( 23 ) 


( ஈ ) 


7 
5 


1 
9 


1 7 5 
5 8 6 
7 - 1 1 
4 2 4 


( உ ) 


2 1 1 
5 1 2 3 
4 6 8 1 
2 1 3 51 


2. 3x2 , 2x 2 , 3x3 வரிசையுள்ள பூச்சிய அணிகளை, 

அமைக்க . 


3. ( a 4 ) = ( 3 b ) எனில் a , b இன் மதிப்பு காண்க . 


4 . 


எனில் x , y , m , n ஆகியவற்றைக் 

காண்க .- 


3 ( ) 
( = " ) - (2) 


5 . 


-- 


எனில் x , y எவ்வளவு ? 


விடைகள் 


( 1 ) ( அ ) 1x3 ( ஆ ) 2x 2 ( இ ) 3x2 ( ஈ ) 4x3 ( உ ) 4x4: 
( 3 ) a = 3 , b 4 ( 4 ) x = 0 , m = 

5 , n = 

8 
( 5 ) x = 16 , y = - 4 


- 


3 , y 


6-2 . அணிகளின் கூட்டல் , 

இருவர் இரு மாதங்களில் வாங்கிய பண்டங்களின் விவரங்கள் 
பின்வருமாறு : 


( 1 ) ஜனவரி 1982 


அரிசி 


பருப்பு 


எண்ணை 


அன்பு 


15 கிகி 


4 கிகி 


3 லி 


ஆனந்தம் 


10 கிகி 


6 கிகி 


4 லி . 


204 . 


( 2 ) பிப்ரவரி 1982 


அன்பு 


10 கிகி 


4 கிகி 


4 லி 


ஆனந்தம் 


12 கிகி 


0 கிகி 


5 லி 


இரண்டு மாதங்களிலும் அவர்கள் சேர்ந்து வாங்கிய பண்டங் 
களின் மொத்தம் : 
அன்பு ( 15 + 10 ) கிகி ( 4 + 4 ) கிகி ( 3 + 4 ) வி 
ஆனந்தம் ( 10 + 12 ) கிகி ( 6 + 0 ) கிகி ( 4 + 5 ) வி 


இவற்றை அணி வடிவத்தில் அமைக்க 


10 4 
12 0 5 


( 163 ) + ( 12 
= ( 
( 


4 ) 
4 ) 


15 + 10 4 + 4 3 + 4 
10 + 12 6 + 0 4 + 5 


7 


25 8 
22 6 


9 


எனக் குறிக்கலாமல்லவா ? 


பிப்ரவரி மாதத்தில் அவர்கள் வாங்கிய எண்ணை அளவு 
தெரியாவிட்டால் , இரு மாதமும் வாங்கிய எண்ணையின் அளவு 
காண இயலுமா ? இயலாது . 
15 4 3 10 

25 8 3+ ? 
+ 
10 6 4 12 0 ? 

22 6 4+ ? 


அணிகளையே 


In iL 


எனவே , சம வரிசையுள்ள 
இயலும் என அறிக . 


சம 


வரிசைகளையுடைய 

அணிகளின் கூடுதற் பலன் 
அணியின் வரிசையும் 

அவ்வணிகளின் 

வரிசையேயாகும் . 
கூடுதற்பலனிலுள்ள உறுப்புகள் கூட்டப்படும் அணிகளிலுள்ள 
ஒத்த உறுப்புகளை கூட்டக் கிடைக்கும் . 


எடுத்துக்காட்டு 1 : 
4 3 5 

+ 
2 8 8 


.. 


205 


தீர்வு : 


:) 
( 1 ) 


4 3 5 

7 1 0 

+ 
2 6 8 

5 6 9 
4 + 7 3 + 1 5 +0 
2 + 5 6 + 6 8 + 3 
11 4 5 
7 12 11 


பொதுவாக , 


( A ) - ( :) 


+ 


c + 
e + n f + 1 
h + y k + 2 


எடுத்துக்காட்டு 2 : 

2 3 

+ 
4 5 
காண்க . 


தீர்வு : 


+ 


( 2 ; ) + ( 3 ) + ( 4 ) 
= ( 
- ( 311 ) 


2 + 6 -- 5 3 +7 + 4 
4 + 1 + 2 5 + 3 + 9 


பயிற்சி 6-2 


பின்வரும் அணிகளைக் கூட்ட இயலுமெனில் கூட்டுக . 
இயலாதெனில் காரணம் கூறுக . 

1. ( 3 5 ) + ( 7 4 ) 
2. ( 2 7 ) + ( 4 -3 ) 
க X 8 


206 


3. ( 4 6 7 ) + ( 11 5 
4. ( 5 9 

( 5 9 8 7 ) + ( 3 1 3 ) 
5 . 


6. ( 2 3 - 1 ) + ( 5 8 2 ) + ( 4 7 -3 ) 

1 

2 
+ 

3 

4 
8 . 


9 . 


( ) ( ) 
- ( ? ) -(4 ) ( 
(17) + (21) 
(31) + ( ; ; ) 
( 44 -i ) + ( 331) 
( ) + 

( ) 
-- ( ! )" ( i ) (- ) 


10 . 


11 . 


+ ( 2 3 5 ) 


12 . 


1 4 5 
2 -1 7 
5 


5 
7 


4 6 

1 8 
--5 2 


3 
5 


+ 


-9 2 
11 8 
7 0 


6 


13. A 


எனில் , ( அ ) A + B , ( ஆ ) B + C , ( இ ) C + A ஆகிய 
வற்றைக் காண்க . 


விடைகள் 


( 1 ) ( 10 9 ) 


( 5 ) 


11 
13 


( 8 ) 


( ! ) 


13 -2 


( 12 ) 


4 , 7 , 11 இயலாது . 


9 -1 13 
14 11 23 
15 3 . 8 


) 


207 


$ 3 அணிகளின் கழித்தல் 


எதிரணி 


A 


1 
1 
7 


-2 -5 

8 
1 8 


) 


என்க . 


A இன் உறுப்புக்கள் ஒவ்வொன்றின் கூட்டல் தலைகீழிகளைக் 
கொண்டு அமையும் அணியைப் பார்ப்போம் . அது 


B = 


1 


5 


( 


2 
4 


) ஆகும் . 


A + B , B + A இவற்றைக் காண்க . 


A + B = B + A = 


0 0 0 
0 0 0 
0 0 0 


= 0 எனக் காண்கிறோ . 


பல்லவா ? 


எனவே B. A இன் எதிரணி எனப்படும் . இன் வரிசை A இன் 
வரிசையேயாகும் . இன் உறுப்புக்கள் A இன் ஒத்த உறுப்பு 
களின் கூட்டல் தலை கீழிகளாகும் . இன் எதிரணியை -A 
எனக் குறிப்போம் . 


எடுத்துக்காட்டு : 

2 -3 
3 -4 

-2 


( 


) இன் 

என் எதிரணி ( - 2 


-2 3 -4 

2 


3 ) 


ஆகும் . 


கழித்தல் : 

A , B என்பன ஒரே வரிசையுடைய இரண்டு அணிகள் எனில் 
A - B = A + ( - B ) என வரை யறுப்பேரம் . 


எடுத்துக்காட்டு 1 : 


4 = ( - 2 -1 ) " ( ! -3 ) எனில் 
,4 


எனில் , A - B 


யாது ? 


208 


தீர்வு : 


4 - 5 = ( - : -1 ) - ( 1 -3 ) 

= ( -1 ) + ( 8 ) 
- ( : 14 :) 
= ( 4 ) 


- 2 


எடுத்துக்காட்டு 2 : 
கருக்குக : 

8 4 -5 

8 -4 
5 -2 

3 


1 
2 3 
2 -4 


3 


5 2 -3 
3 -5 2 . 

8 -5 


-2 


தீர்வு : 


) - ( 

( 
( - 13 )-( 1 ) 

( 
( 11) - ( - 1-1-1) 


+ 


5 2 
3 -5 

2 
-2 3 -5 


+ 


5 
3 -5 
2 


2 


209 


-- 


-1 + 5 4 + 0 + 2 -5 + 2-3 
-2 + 3 3-3-5 4-4 + 2 

-2 -2 + 4 + 3 


7 
-1 - 5 -6 
1 

-5 


பயிற்சி 6-3 


1. கீழ்க்கண்ட அணிகளின் எதிரணிகளைக் காண்க . 


( அ ) 


( ஆ ) 


( 


1 ) 


(-4 -16) 


4 -3 5 

1 0 


3 


5 
2 
-4 -3 


1 
3 
-7 


2. ஒரு பூச்சிய அணியின் எதிரணி யாது ? 
சுருக்குக : 
3 ( 1 5 ) - ( 2 -7 ) 
4. ( -1 3 4 ) - ( -5 6 -2 ) 


5. ( -1 -1 ) - ( 8 -3 ) 
8. ( _ - ; 3 ) - ( i ) 
7. ( -1 - 3) - ( -1 -1 ) 
8. (33 ) + ( 1 ) - ( i ) 
3. ( 1 - : ) - ( 1 -3 - :) + ( 4 -3 - " ) 
10. 4- ( -1) -- ( 18 ) c = ( : :) 


M.x. - 14 


210 


எனில் ( அ ) A + B + C. ( ஆ ) A - B + C ( இ ) A- B - C 

( ஈ ) A + B - C ( உ ) C - A + B ஆகியவற்றைக் 
காண்க . 


விடைகள் 


1. ( அ ) ( 

( - : -1 ) (a (- ) 
3. ( -1 12 ) (6 ) ( -12 ) 7. ( 113 ) 
( 1 ) 

10. ( ஆ ) ( 

13) 
(ஈ) ( 3 ) 


6-4 . அணிச் சமன்பாடுகள் 


நினைவுபடுத்திக் கொள்க : 
மெய்யெண்களில் 0 என்பது கூட்டல் சமனி ஆகும் 

4 + 0 = 4 


அதைப்போல் அணிகளில் பூச்சிய அணி கூட்டல் சமனி ஆகும் . 
4 5 00 4 +0 5 +0 

4 5 
+ 
2 3 0 0 2 + 0 3 +0 

2 8 


A. B என்பன ஒரே வரிசையுடைய அணிகள் . X + A = . 
எனும் கட்டுப்பாட்டிலுள்ள X என்ற அணியைக் காண்போம் . 

X + A = B 
- X + A + ( - A ) = B + ( - A ) 

X + 0 = B -- A 

X = B -A 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்க்க : 
2 -5 

2 
+ X 
4 

1 -3 


211 


தீர்வு : 


( 3-5 ) + x- ( -1 -3 ) 

x = ( -1 -2 ) - ( 8 :) 
- ( 1-5 ) + (- : -4 ) 
- ( - 1-3-3 + 3 ) 
= ( - -7 ) 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்க்க : 


தீர்வு : 


- X = 


( 1 -4 ) -x- ( 2 ) 
( 4 - -4 ) - x = ( * - 2 ) 

( 42 
) - ( - -4 ) 
- ( 3 ! :) + ( - + - 4 ) 
= ( - * :) 

( i -4 -4 ) 


x = 


பயிற்சி 6.4 
தீர்க்க : 
1. X + ( 1 2 ) = ( 5 
2. ( 3 -4 ) - X = ( -1 2 ) 
3. X - ( 4 3 -7 ) = ( 1 - 5 -6 ) 


7 ) 


212 


4. X + 


* 6 . 


( :) -( - : ) 
5. x + ( 3 ) = ( ! :) 

( 1 - ! ) - x = ( - : :) 
7. x + ( -1 - ! -3 ) - ( -4 : ; ) 
( 

) 


4 
2 


8. A = 


5 
-3 
5 


என்க . 


X + A = 0 என்ற கட்டுப் 


பாட்டிலுள்ள X அணியைக் காண்க . 


விடைகள் 


( 1 ) ( 4 5 ) ( 3 ) ( 5 8 - 13 ) ( 5 ) ( -19 ) 
( 7 ) (- -4 :) 


6-5 . அணிப் பெருக்கல் : 

பெருக்கல் 


அணிகளை திசையிலியால் 


A + A = 2A , A + A + A = 3A , 


A + A + A + .... 17 முறை = n A என வரையறுப்போம் . 


2 3 
5 7 


2 ) 


என்றால் , 


3A = A + A + A 


- ( 1 ) - ( & 1 ) + ( & 1 ) 
= 


2 + 2 + 2 3 + 3 + 3 
5 + 5 + 5167 + 7 + 7 


213 


- ( 132 ) 


3 x 2 3 x 3 
9 x 5 3 x 7 


A இன் ஒவ்வோர் உறுப்பையும் 3 ஆல் பெருக்க 3A கிடைக் 
கிறது . இதனைத் திசையிலிப் பெருக்கல் என்போம் . 


எடுத்துக்காட்டு : 


2 


X 


5 


எனில் 5X ஐக் காண்க . 


6 


) 


தீர்வு : 


A 


X | 


|| 


5 


( 8 ) 
5x - 5 ( 4 :) - (3-5583 ) 

( ) 


ப 


20 
-25 


10 
30 


1. A = ( 


பயிற்சி 6-5 . 
( 3 ) 
( 2 ) 


எனில் 5A ஐக் காண்க . 


2. X 


-1 
-3 


எனில் 2X , 3X , 7X 


ஆகியவற்றைக் 


- 


காண்க . 


சுருக்குக : 
3. 2 ( 5 4 3 ) + 3 ( -4 2 1 ) 


4. 3 


( 2 ) +7 ( & 1 ) -4 ( 3 ) 
( -4 :) ( 1 ) 


5 A 


B = 


எனில் 2A + 38 ஐக் 


காண்க . 


214 


எனில் A 


23 + 3C ஐக் 


6. 4 = ( 1 3 -7 ) E = ( 2 : -3 ) 

c = ( -4 - 1 ) 
7. A = ( ! _4 ) :-( 7) எனில் 


காண்க 


X + 3A = B எனும் கட்டுப்பாட்டிலுள்ள சமன்பாட்டைத் 
தீர்க்க . 


விடைகள் 


20 
25 


- 5 
35 


) 


( 3 ) ( -2 14 9 ) 


( 1 ) ( 

( 133 ) 


( 5 ) 


( 7 ) 


( 


1 
-9 


18 ) 


6-6 . அணிப் பெருக்கல் : நிரை அணியை நிரல் அணி 

யால் பெருக்கல் 
A என்பவர் தனது வீட்டிற்கு 4 ஆப்பிள்கள் , 5 ஆரஞ்சுகள் , 
10 வாழைப் பழங்கள் வாங்கினார் . 1 ஆப்பிளின் விலை 70 

1 ஆரஞ்சின் விலை 30 பைசா , 1 வாழைப் பழத்தின் 
விலை 10 பைசா எனக் கொள்வோம் . அவர் வாங்கிய பழங் 
களின் மொத்த விலை ( 4X70 ) + (5x30 ) + ( 10x10 ) 
= 53.0 பைசா . 


பைசா , 


இவ்விவரத்தை ஒரு நிரை , ஒரு நிரல் வெக்டராக எழுதிக் 
காட்டுவோம் . 

70 
( 4 5 10 ) 30 . ( 4 X 70 + 5x30 + 10 x 10 ) 

10 

( 530 ) 
இஃது அணிப் பெருக்கல் எனப்படும் . 


முதலணியின் வரிசை 113. இரண்டாம் அணியின் வரிசை 
3x1 . பெருக்கற் பலன் அணியின் வரிசை ( 1X 1 ) . 


215 


பயிற்சி 6-6 


பெருக்கற்பலனைக் காண்க . 


1. ( 4 7 3 ) 


2. ( 5 - 2 1 ) 


3. ( 2 0 - 3 ) 


( 


( 1 ) 
( 1 ) 
(- ) 
( ) 
( ) 
( 4 


4. ( a b c ) 


5. ( 4 5 3 ) 


= ( 19 ) எனில் X இன் மதிப்பைக் 


காண்க . 


6. ( 5 x 1 ) 


( 35 ) எனில் X இன் மதிப்பைக் 


காண்க . 


விடைகள் 


( 1 ) 33 


( 4 ) ( ax + by + cz ) ( 5 ) x = 2 ( 6 ) x = 4 


6.7 . அணிப் பெருக்கல் : அணியை அணியால் பெருக்கல் 

கீழ்காணும் அணி இருவர் மூவகைப் பொருள்களை வாங்கிய 
விவரத்தைக் குறிக்கும் . 


(23) 


2 5 8 
4 2 3 


கடையில் அப்பண்டங்களின் விலைகள் முறையே 
ரூ . 10 , ரூ . 15 , ரூ . 20 என்றால் முதலாமவர் வாங்கிய பண்டங் 


216 


களின் மொத்த விலை ரூ . [ ( 2310 ) + (5x15 ) x ( 8X20 ) ] 

ரூ .255 ; இரண்டாமவர் வாங்கிய பண்டங்களின் மொத்த 
விலை ரூ . [ ( 4X10 ) + ( 2 x 15 ) + ( 3 x 20 ) ] 
இவற்றைக் கீழ்க்கண்ட முறையில் அமைப்போம் . 


ரூ . 130 . 


( 25 :) ( 1 ) 
) ( 13)- 2 

( 2310181549320 
= ( 135 ) 


மற்றொரு கடையில் அப்பண்டங்களின் விலைகள் 

முறையே 
ரூ .12 , ரூ .16 , ரூ .18 என்றால் மொத்த விலைகளின் அணியை 
மேற்கண்டவாறு எழுதுவோம் . 


2X 12 + 5X16 + 8X18 
4x 12 + 2x 16 + 3x18 


( :) (1 )) - ( 

= ( 134 ) 


மேற்கண்ட இரு விவரங்களையும் சேர்த்து , 


( 2+ :) ( 181 )- ( 135 242 ) 


என எழுதுவோம் . 


மொத்த 


இரண்டாம் அணி விலைகளின் அணியாகும் . ஏதேனும் 
ஒரு பண்டத்தின் விலை கொடுக்கப்படாவிட்டால் 
விலையைக் காண இயலுமா ? இயலாது . எனவே , 

எனவே , முதலணியில் 
உள்ள நிரல்களின் எண்ணிக்கை இரண்டாம் அணியில் உள்ள 
நிரைகளின் எண்ணிக்கைக்குச் சமமாக இருந்தால் தான் அணிப் 
பெருக்கல் செய்ய இயலும் . மேற்கூறிய எடுத்துக்காட்டில் , 


முதல் அணியின் வரிசை 


2 x3 


1 


இரண்டாம் அணியின் வரிசை 3 x 2 
பெருக்கற்பலன் அணியின் வரிசை 2 X 2 


217 


இவற்றிலிருந்து நாம் அறிவது : 


ஆணிப் பெருக்கலில் 
( 1 ) முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கை இரண்டாம் 

அணியின் நிரைகளின் எண்ணிக்கைக்குச் சமமாக 
இருத்தல் வேண்டும் ; 


( 2 ) முதல் அணியின் வரிசை 1xm , இரண்டாம் அணியின் 

வரிசை m xp என்றால் பெருக்கற்பலன் அணியின் 
வரிசை 1 x p ஆகும் ; 


( 3 ) முதல் அணியின் நிரை களின் உறுப்புகளை இரண்டாம் 

அணியின் நிரல்களின் உறுப்புகளால் பெருக்கி , பெருக் 
கற்பலன்களின் கூடுதல் இரு அணிகளின் பெருக்கற் 
பலனின் உறுப்புகளைத் தரும் . 


2 5 8 
4. 2 3 


10 12 
15 16 
20 18 


12 


2 5 8 


10 


2 5 8 


15 


16 - 


20 


18 


12 


4 2 3 


10 


4 2 3 


15 


16 


20 


18 


படம் 6-1 . 


எடுத்துக்காட்டு : 


4 
2 
1 


-3 
6 


2 
1 
3 


- 


-2 
() 


6 


2.18 


முதலணியில் உள்ள நிரல்கள் 3. - இரண்டாம் அணியில் 
உள்ள நிரைகள் 3. எனவே , பெருக்க இயலும் . 
பெருக்கற்பலன் : 


4 5 

5 -3 


2 


4 5 


- 
3 


• 2 
0 


3 


2 -4 


6 


2 


2 -4 6 


TNO 


3 


-1 6 0 


2 


-1 6 0 


oL.N 


T 
NO 


படம் 6.2 . 


= 


( 


4x 2 + 5x ( -1 ) + ( -3 ) x3 
2x 2 + ( -4 ) x ( -1 ) + 6x3 
( -1 ) x 2 + 6x ( -1 ) + 0x3 

4x ( -1 ) + 5x ( -2 ) + ( -3 ) x0 

2x ( -1 ) + ( -4 ) x ( -2 ) + 8x0 

( -1 ) x ( -1 ) + ( 6 ) x ( -2 ) + 0x0 
-6 -14 
26 6 
- 8 - 11 

பயிற்சி 6-7 
1. கீழ்க்காணும் அணிகளைப் பெருக்க இயலுமா ? 

முதல் அணியின் இரண்டாம் அணியின் 
வரிசை 

வரிசை 
( a ) 2 x 3 

3 x 1 
( b ) 1 x 2 

2x 2 
( c ) 3 x 2 

1 x 2 
( d ) 2 x 3 

2 X - 8 
( e ) 3 x 2 

2 x 3 
( f ) 2.x 2 

2 x3 
( g ) 1 x 3 

3 x 2 


219 


2. A , B என்ற அணிகளின் பெருக்கற்பலன் அணி C எனில் 

பின்வரும் அட்டவணையில் விடுபட்ட இடங்களை நிரப்புக . 


எண் 


A இன் வரிசை 


B இன் வரிசை 


( இன் வரிசை 


அ 


2 x3 


3 x 5 


ஆ 


- 


3 x 4 


4 x 2 


4 x3 


- 


4 x 2 


சு 


5 x 4 


5 x 1 


3 x 5 


1 x 5 


-- 


2 x 3 


5 x 3 


( 3 ) (347) B = (56) எனில் , 


B இன் வரிசை யாது 2 


( 4 ) 


(4 + :) "- (1 ) 


7 
6 


1 ) 


எனில் , 


B இன் வரிசையைக் காண்க . 


கீழ்க்காணும் அணிப் பெருக்கல்களைச் செய்க . 
( 5 ) 

5 

3 4 
4 2 

5 


( 6 ) 


* ) ( : 1 ) 
( i :) :) 
( 2 1) ( A 


( 7 ) 


( 8 ) 


1 2 3 

2 3 4 
- 5 1 2 2 


2.20 


( 
9 
) 


-2 


4- 3 
5 1 
7 2 


6 
9 


) ( 


2 5 
6 8 
5 -4 


3 


B = 


-7 


( 10 ) 

1 3 5 
4 -2 7 

6 1 5 
எனில் AB + BA எனக் காட்டுக 


( 


2 
6 
1 


1 
4 5 
2 8 


( 11 ) A 


A = 


( 41 ) * - ( 2 :) - ( 11 ) 


எனில் ( அ ) AB ( ஆ ) BA ( இ ) BC ( ஈ ) CB ( உ ) AC 
( ஊ ) CA ( எ) A2 

( ஏ ) B2 ( ஐ ) ( 2 
ஆகியவற்றைக் காண்க . 
( 12 ) A = 4 3 B == 2 1 

எனில் 
5 7 

3 0 


( A + B ) 2 + A2 : + 2AB + B2 எனக் காட்டுக . 


விடைகள் 


( 1 ) c , d இயலாது ( 2 ) ( அ ) 2x5 ( இ ) 3x 2 ( உ ) 1x3 


-22 


( 3 ) 3x2 ( 5 ) 


16 
22 


22 ) 


( 7 ) ( 


-8 
44 


72 ) 
1 ) 


( 9 ) 


18 52 7 
46 9 37 
71 15 53 


( 12 ) ( A + B ) 2 


( 18 


68 52 
104 81 


A2 + 2AB + B2 


( 


72 43 
123 77 


) 


6-8 . 2x 2 வரிசையுடைய அணியின் நேர் மாறுடைய 

அணி காணல் 


அலகு அணி : 


x ER எனில் xX1 = x என்பதில் 1 என்பது பெருக்கல் 
சமனி. எனப்படும் . இதைப்போவே ஓர் அணியை அலகு அணி 
யால் பெருக்க மீண்டும் அதே அணி கிடைக்கும் . 


221 


எடுத்துக்காட்டாக , 


ஆகும் . 


( 2 ) ( ) - ( 2 ) 
( ) 


1 0 

என்பது 2 x 2 வாசையுடைய அலகு அணி 
0 1 
ஆகும் . இது 1 எனக் குறிக்கப்படும் . அலகு அணிகள் சதுர 
அணிகளாகும் . 


3x 3 வரிசையுள்ள அலகு அணி , 


1 0 0 
0 1 0 
0 0 1 


ஆகும் . 


கீழ்க்கண்ட அணிப் பெருக்கல்களைக் காண்க . 


1 


( 1 ) 


( 
2 
) 


( 3 ) 


( 5 ) ( ) = ( ) 
( 5 :) ( , ) - ( ) 
( 12 ) ( - ) = ( 8 ) 

= 8 ( 1 ) 
( -i - s ) ( 1 : ) - ( :-) 

= -4 ( 1 ) 


-- 


= 


இவற்றிலிருந்து நாம் காண்பது : 
1. முதல் அணியில் உள்ள மூல மூலைவிட்ட உறுப்புகள் 

இரண்டாம் அணியில் இடம் மாறியுள்ளன . 


2. மூதல் அணியில் உள்ள துணை மூலை விட்ட உறுப்புகள் 

இரண்டாம் அணியில் குறி மாறியுள்ளன . 
3. அவற்றின் பெருக்கற்பலன் அலகு அணி அல்லது 

அல்லது அலகு , 
அணியின் ஒரு திசையிலிப் பெருக்கல் ஆகும் . 


222 


. 


மேலும் எடுத்துக்காட்டு 3 இல் , 

( மூல மூலை விட்ட உறுப்புகளின் பெருக்கற்பலன் ) 


( துணை மூலை விட்ட உறுப்புகளின் பெருக்கற்பலன் ) 

( 4 x 5 ) - ( 7 x 2 ) = 6 
எடுத்துக்காட்டு 4 இல் , ( 3 x ( - 2 )) - ( 2 x ( - 1 ) ) -4 
6. - 4 என்பன அணிகளின் அணிக் கோவை மதிப்பு எனப் 
படும் . 


( 12) : )-(6: 
( -1-3 ) ( = =2 ) - (1 :) 


6 


1 3 
-4 -4 ) 


எனக் காண்கிறோம் . 


இரண்டாம் அணி முதலாம் அணியின் நேர் மாறணி 
எனப்படும் . ( 2x 2 ) அணியின் நேர்மாறணியைக் காண , 


1. மூல மூலை விட்ட உறுப்புகளை இடம் மாற்றுக . 


2. 


துணை மூலை விட்ட உறுப்புகளின் குறியை மாற்றுக . 


--3 . அணியின் அணிக்கோவை மதிப்பு காண்க . 


- 4. மாற்றப்பட்ட உறுப்புகளைக் கொண்ட அணியின் ஒவ்வொரு 

உறுப்பையும் அணிக் கோவையின் மதிப்பால் வகுக்க . 


( 3 ) இன் 

) இன் நேர் மாறுடைய அணி காண , 
( 4 ) 
( 3 ) 


படி 1 : 


படி 2 : 


223 


படி 3 : ad - bc 


படி 4 : 


d . 

-b 
ad bc ad bc 


ad - bc ad - bc 


A. 


= ( ed ) இன் நேர் மாறணி 


A - 1 


d 

- 
ad - be ad - bc 


ஆகும் . 


-- 


( 
ad - bc 


a 

bc 


ad 


A A - 1 = A - 1 A = 1 எனக் காணலாம் . 

ad - bc = 0 ஆனால் நேர்மாறணி கிடையாது என 
அறிக . 


எடுத்துக்காட்டு : 


4 7 


( 


இன் நேர்மாறணியைக் காண்க . 


தீர்வு : 


படி 1 : 


( 31 ) 
(31) 


படி 2 : 


படி 3 : ( 2 x 4 ) - ( - 3 ) x ( 7 ) = 8 + 21 


29 


-7 


படி 4 : 


29 


29 


4 
29 


29 


2 


{ -1 2 ) இன் தோமாதணி 


2 -7 
29 29 


4 


3 
29 


29 ) 


224 


பயிற்சி 6-8 


கீழ்க்கண்ட அணிகளுக்கு நேர்மாறணிகள் இருக்குமானால் 
அவற்றைக் காண்க , 

( 1 ) 


3 5 
5 3 


( 93 ) ( 2 ) ( 

( 12 ( 3 ) ( 
( 13 ) 
( (5 ) ( 4 ) 

(6) (( 18 ) 
( 7 ) ( 13 ) ( 1 3 ) (9) ( 4 ) 

( 21) 


) 


) ( 8 ) 


-6 - 2 
7 3 


( 10 ) 


விடைகள் 


(1) ( -1-3 ) 


) ( 4 ) 


3 
16 


5 
18 


5 . 
10 


18 


7 


( 7 ) 


3 
5 


5 


1 


4 


( 6 ) , ( 10 ) நேர்மாறணி கிடையாது . 


6.9 . அணிகளைப் பயன்படுத்தி 2 மாறிகளில் உள்ள 

ஒருபடிச் சமன்பாடுகளின் தீர்வுக் கணம் காணல் 


எடுத்துக்காட்டு : 
தீர்க்க : 

3x + 5y = 29 

x + 2y = 11 
தீர்வு : 

3x + 5y = 29 

x + 2y = 11 
என்பதை இரண்டு அணிகளின் பெருக்கற் பலனாக எழுத , 


மவ 


-1 


2 -5 ஆல் முன்புறம் 

பெருக்க , 


( i E ) ( * ) - ( ii ) 

( 12) இன் நேர் மாறணி ( ) ஆகும் . 
சமன்பாடு ( 1 ) இன் இருபுறமும் ( 1 ) 

( -1-3 ) ( 2 ) ( x ) = ( -13) ( 1 ) 
( 1 ) ( 3 ) = ( ) 
( 5 ) - ( 8 ) 


58 - 55 
-29 + 39 


3 , y = 4 
தீர்வுக்கணம் = { ( 3 , 4 ) } 


எடுத்துக்காட்டு 2 : 


அணிகளைப் பயன்படுத்தித் தீர்க்க : 

4x - 3y = 14 
5x + 2y = 29 


தீர்வு : 


3y . = 14 


4x - 3y . = 
5x + 2y 


= 29 


என்பதை இரண்டு அணிகளின் பெருக்கற்பலனாக எழுத , 


( 1 ) 


( 1 -3 ) ( % ) - ( 23 ) 
( 5 


3 ) இல் 


2 


190 


இன் நேர்மாறணி 


3 
23 


23 


4 
23 23 


M.X. - 15 


226 


சமன்பாடு ( 1 ) இன் இருபுறமும் 


2 
23 


3 
23 


ஆல் 


-5 
23 


முன்புறம் 
பெருக்க , 


23 


2 


3 
23 


( 1 ) ( 3 ) 


23 . 


-5 
23 23 


3 


3 
23 


R 


23 


( 23 ) 


23 23 


1 0 
0-1 


28 
23 ) 


87 
+ 

23 


-70 
23 


+ 


116 
23 


( ; ) - ( E ) 


x = 5 , y = 2 
தீர்வுக்கணம் = { ( 5 , 2 ) } 


பயிற்சி 6-9 
அணிகளின் உதவி கொண்டு பின்வரும் சமன்பாடுகளின் 
தீர்வுக்கணங்களைக் காண்க . 


= 17 


-8 


( 1 ) 3x + 2y 5 

7x + Sy = 10 
( 3 ) 2x + y = 6 
5x - 

3y = 15 
( 5 ) 2y 

3x + 4y == 28 
( 7 ) 4x - 5y 
5x | 

2y = 1 
( 9 ) 3x + 2y = -13 

x - 4y = 5 


( 2 ) 4x + 3y 

3x + 4y = 18 
( 4 ) 3x - 5y = 8 

7x + 2y = 5 
( 8 ) 4x - 7y 

53 
7x - 2y 

- 21 
( 8 ) 2x - 3y 

3y = 1 

x + 4y 
( 10 ) 5x - 7y 

2x 3y = 5 


= 11 


227 


( 1 ) { ( 1 , 1 } ( 2 ) { ( 2 , 3 ) } ( 3 ) { ( 3 , 0 ) } 
( 4 ) { ( 1 , -1 ) } ( 5 ) { ( 2 , 5 ) } ( 6 ) { ( -1 , 7 ) } 
( 7 ) { ( 1 , 2 ) } ( 8 ) { ( 2 , 1 ) } 
( 9 ) { ( -3 , -2 ) } ( 10 ) { ( -2 , -3 ) } 


பாடச் சுருக்கம் 
1. எண் விவரங்கள் ஒரு செவ்வக அமைப்பில் காட்டப்படுவது 

அணி எனப்படும் . 
mxn வரிசையுள்ள அணியில் m நிரைகளும் , n நிரல்களும் , 
mn உறுப்புகளும் இருக்கும் . 


2 , அனைத்து உறுப்புகளும் பூச்சியமாகக் கொண்ட அணி 

பூச்சிய அணி எனப்படும் . 


3. ஒரே வரிசை கொண்ட இரு அணிகளில் ஒத்த இடங்களில் 

உள்ள உறுப்புகள் தனித்தனியே ஒன்றுக்கொன்று சமமானால் 
அவை சம அணிகளாகும் . 


.4 . ஒரே வரிசையுள்ள அணிகளைத்தான் கூட்ட முடியும் . அவற் 

றின் கூடுதற் பலன் அணியின் உறுப்புகள் அவற்றின் ஒத்த 
இடங்களிலுள்ள உறுப்புகளின் தனித்தனி கூடுதல்களாகும் . 


5. ஓர் அணியின் உறுப்புகள் ஒவ்வொன்றின் கூடுதல் தலை 

கீழிகளைக் கொண்டு உருவாக்கப்படும் அணி முதலணியின் 
எதிரணியாகும் . 


6. A - B = A + ( - B ) என வரையறுக்கப்படும் . 


7. ஓர் அணியின் ஒவ்வோர் உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட மெய் 

யெண்ணால் பெருக்கப்படுவது திசையிலிப் பெருக்கல் எனப் 
படும் . 


8. பெருக்கப்படும் அணியின் நிரல்கள் பெருக்கும் அணியின் 
நிரைகளுக்குச் - சமமானால்தான் 

சமமானால்தான் அணிப்பெருக்கல் வரை 
யறுக்கப்படுகிறது . நிரை , நிரல் சோடிப் பெருக்கல்களின் 
கூடுதற் பலன்கள் பெருக்கற் பலனின் உறுப்புகளைத் தரும் . 


( 


a 6 
c . d 


2)என்ற அணியின் அணிக்கோவை மதிப்பு ( ab - be ) 


ஆகும் . 


228 


10 . 


( 6 ) 


என்ற அணியின் நேர்மாது ( பேருக்கல் தலைகீழ் ) 


அணி . 


d 

--b 
ad - bc ad bc 


ஆகும் . 


a 
ad - be ad bc 


- 


தன்னறிவுச் சோதனை 


1. சுருக்குக : 

1 2 -3 
5 1 6 
7 - 11 2 


4 
6 
5 


-1 5 
2 0 
1 3 


2 1 0 
-4 5 2 

1 0 3 


2 . 


( ) - ( 
4 = ( & -1 ) " -( ) - ( - + :) 
( 1 ) ( -1 ) 


எனில் A - 2B + 3C ஐக் காண்க . 


3 : தீர்க்க : 


4. பெருக்கற்பலன் அணியைக் காண்க . 


1 
2 
5 


-2 

1 
0 3 
0 4 


4 5 
2 1 
7 6 


) 
( -1 -1 ) இன் 

) இன் நேர்மாறணியைக் காண்க . 


5 . 


8. அணிகளைப் பயன்படுத்தித் தீர்க்க . 


2x + 3y = 13 
3x + 2y = 12 


229 


ஆய்லர் ( 1707 - 1783 ) 
F + v = E + 2 என்ற சூத்திரத்தை முன் வகுப்புகளில் 
நாம் கண்டோம் . இதனைக் கண்டறிந்த மாபெரும் கணித 
மேதை லியோனார்ட் ஆய்லர் ( Leonard Euler ) என்பவர் ஆவார் . 
இன்றைக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இவர் , சுவிசு 
--நாட்டைச் சேர்ந்தவர் . ஆய்லரது ஆராய்ச்சிக் கட்டுரைகளைத் 
தொகுத்து வெளியிடும் பணி கடந்த ஐம்பது ஆண்டுகளாகத் 
தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது . ஆயினும் , இன்னும் அப்பணி 
( முடிவடையவில்லை . ஆய்லரது படைப்புகளின் அளவும் தன்மை 
யும் அளப்பிலா வியப்பைத் தரும் விரிவு படைத்தவை என்பதை 
இந்நிகழ்ச்சி உணர்த்துகிறது 


1707 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15 ஆம் நாள் ஆய்லர் 
தோன்றினார் . இவர் தந்தையார் ஒரு கிறித்தவ மதப்போ தகர் . 
ஆயிலரும் மதப்போதகராக வர வேண்டும் 

என்றே அவர் 
தந்தையார் விரும்பினார் . ஆனால் . கணிதக் கல்வி ஆய்லரின் 
வாழ்க்கைப் பாதையை மாற்றியமைத்து விட்டது . 


பேசில் பல்கலைக் கழகத்தில் தத்துவமும் ஈபுரு மொழியும் 
ஆயிலர் கற்றார் . அப்போது ஜோகனஸ் பெர்னோலி என்ற 
கணித இயல் அறிஞரின் தொடர்பு இவருக்கு ஏற்பட்டது . மூன்று 
தலைமுறைகளில் . தலைசிறந்த எட்டுக் கணித மேதைகளை 
உலகிற்களித்த பெருமையுடையது பெர்னோலியின் குடும்பம் .. 
அத்தகு சிறப்பு வாய்ந்த பெர்னோலி அவர்கள் . ஆய்லருக்கு 
வாரம் ஒரு பாடம் கற்பிக்க முன்வந்தார் . பெர்னோலியின் 
நட்புடன்- அவர் குடும்பத்தைச் சேர்ந்த டேவிட் , நிகோலசு 
முதலியோரின் தோழமையும் கிட்டியதால் , பெர்னோலியின் குடும் 
பத்தில் ஒருவராகவே ஆயிலர் மதிக்கப்பட்டார் 


உருசியாவிலுள்ள பீட்டர்சுபர்க் கழகம் , 

கழகம் , அக்காலத்தில் 
உலகின் மாபெரும் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமாகத் 
திகழ்ந்தது . அக்கழகத்தின் மருத்துவத் துறையில் ஆய்வர் 
சேர்ந்தார் . காது களைப் பற்றி ஆராய முற்பட்ட அவர் , ஒலியின் 
தன்மையை விளக்கவும் அதைப் பற்றிய பல கோட்பாடுகளை 
உருவாக்கவும் செய்தார் . தம் மருத்துவ ஆய்வுத்துறைப் படைப் 
ககள் மூலம் எத்துறையிலும் தம்மால் சிறந்து விளங்க இயலும் 
என்பதை ஆய்லர் மெய்ப்பித்துக் காட்டினார் . 


உருசியாவில் கொடுங்கோலாட்சி ஏற்பட்டபின் , ஆய்லர் 
பெர்லின் கழகத்தில் சேர வந்த அழைப்பினை ஏற்றார் . அப்போது 


230 


பிரசிய நாட்டு அரசி அவரிடம் வலிய வந்து நட்பு பாராட்ட 
முற்பட்டார் . 

ஆனால் ஆய்லரோ , அரசியின் நட்பு கண்டு 
மகிழாமல் ஓரிரு சொற்கள் மட்டுமே பதிலளித்தார் . என்னுடன் 
பேச ஏன் விரும்பவில்லை ? என்ற அர சியின் வினாவிற்கு , 
ஆயிலர் சொன்ன பதில் : “ பேசினால் தூக்கிலிடும் நாட்டி 
லிருந்து வந்தவன் நான் . இப்பதிலின் மூலம் அவர் அடைந் 
திருந்த மனத் துயரை ஒருவாறு உணரமுடியும் . 


அப்போது பொலினை ஆண்டுவந்த பிரெடரிக் அரசர் . 
ஆய்லரின் பேரறிவைப் பலவகையிலும் பயன்படுத்திக்கொண் 
டார் . நாட்டு நாணய முறை , நீர்ப்பாசனம் . ஆற்றுவழிச் செலவு , 
ஓய்வூதியக் திட்டம் முதலிய பல துறைகளிலும் ஈடுபட்டு வெற்றி 
கண்ட ஆய்லரின் பேரறிவு வியக்கத் தக்கதாகும் . இன்றும் 
உலகின் பல நாடுகளில் நடைமுறையில் இருந்துவரும் அரசு 
ஊழியர் ஓய்வூதியத் திட்டம் ஆய்லர் வழியில் வந்தவையே 
ஆகும் . 


அரசவையிலே சாதுரியமாகப் பேசும் ஆற்றல் இல்லாத 
காரணத்தினால் , பிரெடரிக் அரசருக்கு ஆய்லர் மீதிருந்த பற்று 
குறையத் தொடங்கியது . சூழ்நிலை மாற்றத்தை உணர்ந்த 
அறிஞர் ஆய்லர் , மீண்டும் பீட்டர்சுபர்க் ( இன்றைய லெனின் 
கிராடு ) நகருக்குச் சென்று , தம் ஆராய்ச்சிப் பணியைத் தொடர்ந் 
தார் . அப்போது உருசியாவில் கேதரைன் அரசியின் தலைமை 
யில் புதிய ஆட்சி சிறப்பாக நிகழ்ந்தது . ஆய்லரையும் அவர்தம் 
குடும்பத்தினர் பதினெண்மரையும் அரசி பரிவோடு கவனித்தார் . 
முன்னரே ஒருகண் பார்வையை இழந்திருந்த ஆய்லர் , அப்போது 
அடுத்த கண் பார்வையையும் இழக்கலானார் . முழுக் குருடரான 
பின்னும் ஆய்லரது அறிவாற்றல் இம்மியும் குறையவில்லை.. 
இளம் வயதிலேயே பல காப்பியங்களை மனப்பாடம் செய்து . 
வளர்த்த நினைவாற்றல் அவருக்குப் பெருந்துணையாய் விளங் 
கியது . மிகக் கடினமான ஒரு கணக்கை அவரது இரு மாண 
வர்கள் போட்டு விடையில் 50 ஆம் இலக்கத்தில் மாறுபட்ட எண் 
களைப் பெற்றனர் . இவ் வேறுபாட்டை ஆய்லரிடம் தெரிவித்த 

மனத்திலேயே அக் கணக்கைப் போட்டுச் சரியான 
விடையை உடனே தெரிவித்தார் . உடற்குறை இருப்பினும் ஒரு . 
மனதோடு ஈடுபட்டு முயன்றால் அடைய முடியாதது எதுவும் 
மில்லை என்பதற்கு ஆய்லரே சான்றாவார் . அவரின் நினை 
வாற்றலையும் மனத்திறனையும் இந் நிகழ்ச்சியின் மூலம் புரிந்து 
கொள்ளலாம் . 


போது . 


231 


கணித உலகம் , ஆய்லரின் அறிவுத் திறனால் அடைந்த 
பயன்கள் மிகப் பலவாகும் . கன உருவங்களின் உச்சிகள் விளிம் 
புகள் முகங்கள் இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பினைக் 
கண்டறிந்தவர் ஆய்லரே ஆவர் . கோனிக்ஸ்பர்க் புதிர் என்ற புகழ் 
வாழ்ந்த புதிரை விடுவித்தவரும் அவரே ஆவார் . ஆய்லர் 
வாழ்ந்த காலம் வரலாற்றுச் சிறப்பைப் பெற்றதுபோலவே , அவரது 
மறைவும் வரலாற்றுச் சிறப்புடையதாகும் . 


ஒரு நாள் மாலை நேரத்தில் , புதிதாகக் கண்டறியப் பெற்ற 
பலூன்களின் விண்வெளிப் பயணத்தை ஒட்டி சில கணக்குகளை 
ஆய்லர் போட்டார் . இரவில் நண்பர்களுடன் விருந்து உண்டார் . 
தம் பேரனுடன் சிறிது நேரம் விளையாடிய பின் , புகைக் குழலைக் 
கீழே வைத்து ‘ நான் சாகிறேன் என்று சொல்லி உயிர்விட்டார் . 
ஆய்லரின் அறிவுத் திறன் மட்டுமல்ல , அவர் மறைவும் வியப்பிற் 
குரியதாகும் . 


விழியொளி இழந்த ஆய்லர் , உலகிற்கு அறிவொளி தந்தார் . 
அவரது வாழ்க்கைப் பயணத்தில் மகிழ்ச்சியும் சோர்வும் மாறி மாறி 
வந்தன . இருப்பினும் , ஒரே மனத்துடன் அறிவாராய்ச்சியில் 
ஈடுபட்டு உழைத்தார் . தாம் உலகில் தோன்றியது ஒரு பெரும் 
நோக்கத்தின் பொருட்டே என்பதை உணர்ந்து - வாழ்ந்தவர் 
ஆவர் . 


அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் பலவும் , நமக்குப் 
படிப்பினை தருவனவாகும் . ஆய்லரைப்போல நினைவாற்றலும் , 
சிறந்ததைச் செய்யவேண்டும் என்ற சிந்தனையும் , நினைத்த 
தைச் சாதிக்கும் திறனும் ஒவ்வொருவரும் பெற முயலவேண்டும் . 
அங்ஙனம் முயன்றால் , பிற்காலம் பொற்காலமாக அமையும் 
என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை . 


7. வடிவ இயல் 


7-1 . திருப்புதல் 


7-1-1 . சர்வ சமபக்க முக்கோணங்கள் 

ஒரு தளத்தில் ஒரே கோட்டில் அமையாத A. B , C என்ற 
மூன்று புள்ளிகளால் தீர்மானிக்கப்படும் AB , BC , CA என்ற 
மூன்று கோட்டுத் துண்டுகளின் சேர்ப்பு ஒரு முக்கோணம் எனப் 
படும் . அது AABC என்று குறிக்கப்படும் என்று முன் வகுப்பில் 
படித்தோம் . முக்கோணங்களைப்பற்றி முன்னர் நாம் கற்ற 
கருத்துகளை இப்பொழுது திருப்பிப் பார்ப்போம் . 


இரண்டு வடிவ இயல் உருவங்கள் ஒரே அளவும் ஒரே 
உருவமும் கொண்டிருந்தால் அவை சர்வசமம் எனப்படும் . 


( i ) AABC , ADEF இல் 


AB = DE 


AC = DF 


LA = LD 


C 


8 


D 


E 


படம் 7-1 . 


பக்கம் கோணம் பக்கம் அடிக்கோலின்படி , 


AABC = ADEF 


238 


கவனிக்க : 

சமபக்கங்களிடையேயுள்ள கோணங்கள் சமமானால்தான் 
முக்கோணங்கள் சர்வசமம் ஆகும் . 

AB = DE ; AC = DF ; LC = IF ஆனால் அவை 
சர்வசமமாக இருக்கத் தேவையில்லை 


( ii ) ALMN . APQR இல் . 


LL = LP 
LM = ZQ 


LM = PQ 


N 


R 


M P 


படம் 7-2 . 
‘ கோணம் பக்கம் கோணம் அடிக்கோளின்படி , 

A LMN = A PQR . 
( iii ) A XYZ , A X Y Z இல் , 

XY = X Y 

= 
YZ = Y Z 
ZX = Z X 


N 


z 


* 

YX 

படம் 7-3 . 
பக்கம் பக்கம் பக்கம் அடிக்கோளின்படி , 

A XYZ = A X Y Z 


234 


( iv ) A ABC , APQR என்ற இரு செங்கோண முக்கோணம் 

களில் , 


m / A = 

= m / P = 90 ° 


AC = PR 


BC = QR 


R. 


- 


A 


B P 


படம் 7.4 . 


கர்ணம் பக்கம் அடிக்கோளின்படி 


செங்கோண / ABC = செங்கோண A PQR . 


பயிற்சி 7-1.1 


சர்வ சமபாகங்கள் குறிக்கப்பட்டுள்ள பின்வரும் முக்கோண 
சோடிகள் சர்வ சமபக்க முக்கோணங்களா ? காரணம் கூறுக . 


0 


படம் 7.5 . 


295 


A 
AA 


.7-8 
فا_ابا 


3 


( 4 ) 


* 


.7-7 
فااا 


.7-8 
فااا 


5 


.7.8 
فااا 


.7.10 
فاالا 


238 . 


18 


O 


+ 


படம் 7.11 . 


படம் 7.12 . 


9 


படம் 7.13 . 


விடைகள் 


( 1 ) இல்லை ( 2 ) இல்லை ( 3 ) ஆம் , கோ ப கோ 
( 4 ) இல்லை . ( 5 ) ஆம் , கப ( 6 ) ஆம் , ப கோ ப 
( 7 ) ஆம் , ப கோ ப ( 8 ) ஆம் , ப கோப ( 9 ) ஆம் , 
பப்ப 


7.1-2 . புள்ளி வழிக் கோடுகள் 

மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட கோடுகள் ஒரு புள்ளி 
யில் சந்தித்தால் அவை ஒரு புள்ளி வழிக் கோடுகள் எனப் 
படுகின்றன . இப்பொழுது ஒரு முக்கோணத்தின் ஒரு புள்ளி 
வழிக் கோடுகள் சிலவற்றைக் காண்போம் . 


237 


M 


1. AABC இல் , A , B , C 
என்ற உச்சிகளிலிருந்து 
முறையே AL , BM ,CN 
என்ற 

செங்கோடுகள் 
வரையப்பட்டுள்ளன . 
அவை சந்திக்கும் புள்ளி 
0 , A ABC இன் செங் 
கோட்டு மையம் எனப் 

B 
படும் . 


C 


L 
படம் 7-14 . 


A 


2, A ABC இல் ,, 

BD = DC 
CE = EA 


# 


F 


E 


AF = FB எனில் , 


* 


AD , BE , CF 


2 


நடுக் கோடுகள் ஆகும் . 
+ 

இவை மூன்றும் சந்திக்கும் 
B D 

C 

புள்ளி G. 
படம் 7.15 . 
AG : GD = BG : GE 

= BG : GE = CG : GF = 2 : 1 எனவும் காண 
லாம் . 

G , முக்கோண மையம் எனப்படும் . 
3. AP , BO , CR முறையே 2A , B , C ஆகியவற்றை 
இரு சமக் 

கூறிடுகின்றன . 
இம் மூன்று கோட்டுத் துண்டு 

AL 
களும் I என்ற புள்ளி வழி 
யாகச் செல்லுகின்றன . 
ID I AC ஆக வரைக . 1ஐ 
மையமாகவும் , I D ஐ ஆரமாக R 
வும் கொண்டு வரையப்படும் 
வட்டம் AB , BC , CA ஆகிய 
பக்கங்களைத் தொடும் . 
எனவே , 1 , முக்கோணத்தின் B DP 
உள் வட்ட மையம் எனப்படு 

படம் 7.18 . 
கிறது . 


* 


X 9 


238 


4. ஒரு 


ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் மையக் 
குத்துக் கோடுகள் ஒரு புள்ளி வழியே செல்லுகின்றன . இப் புள்ளி 
சுற்று வட்ட மையம் எனப்படுகிறது . 


A ABCஇல் , D , E, F முறையே , BC , CA , AB ஆகியவற்றின் 
நடுப்புள்ளிகள் ஆகும் . 

A 


DS I BC 


ES I CA 


E 


FS I AB 


DS , ES , FS ஆகிய 
மையக் குத்துக் கோடுகள் 

S என்ற புள்ளியில் சந்திக் 
B 
D 

C 

கின்றன . S ஐ மையமாக . 
வும் , SA ஐ ஆரமாகவும் 
கொண்டு வரையப்படும் 

வட்டம் A , B , C " 
படம் 7-17 . 

வழியே செல்லுகிறது . S. 
AABC இன் சுற்று வட்ட மையம் ஆகும் .. 


பயிற்சி 7-1-2 


தாள் மடித்தலின் மூலம் பின் வரும் உண்மைகளைக் 
காண்க . 


1 . 


ஓர் இரு சமபக்க முக்கோணத்தின் அடிப்பக்கத்தின் மையத் 
திலிருந்து வரையப்படும் செங்குத்துக் கோடு 
கோணத்தை இரு சமக் கூறிடுகிறது . 


-- 


2. ஓர் இரு சமபக்க முக்கோணத்தின் உச்சியிலிருந்து அப் 

பக்கத்திற்கு வரையப்படும் செங்குத்துக்கோடு அடிப்பல் 
கத்தை இரு சமக் கூறிடுகிறது . 
ஓர் இரு- சமபக்க முக்கோணத்தின் செங்கோட்டு மையம், 

சம்பக்க 
உள் வட்ட மையம் , சுற்று வட்ட மையம் , ஆகியவை ஒரே 
கோட்டில் அமைந்துள்ளன . 


239 


4. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்று வட்ட மையம் , உள் 

வட்ட மையம் , செங்கோட்டு மையம் ஆகிய மூன்றும் வெவ் 
வேறானவையல்ல . ஒரே புள்ளி ஆகும் . 


5. ஒரு விரிகோண முக்கோணத்தில் சுற்று வட்ட மையமும் 

செங்கோட்டு மையமும் முக்கோணத்திற்கு வெளிப்புறம் 
அமைகின்றன . 


7-1-3 . வட்டங்கள் 


வட்டம் ஓர் எளிய மூடிய வளைவு , வட்டமும் அதன் 
உட்புறமும் , சேர்ந்து வட்டப்பகுதி எனப்படுகிறது . வட்டத்தின் 
நாண்கள் , விற்கள் , கோணங்கள் ஆகியவை பற்றி நாம் அறிந்து 
கொண்ட கருத்துக்களை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம் . 


( 1 ) ஒரு வட்டத்தில் சர்வசம நாண்கள் வட்ட மையத்தி 
லிருந்து சம தொலைவில் உள்ளன . 


வட்ட மையம் 0 


sathan 


AB = 

CD = EF 


OP | AB , 0Q | CD , 


OR I EF 67 50/60 


OP = 00 = OR 


டடம் 7-18 . 


மறுதலையாக ஒரு வட்ட மையத்திலிருந்து சமதொலைவில் 
உள்ள நாண்கள் சர்வசமம் . 


240 


R 


வட்ட மையம் S 


SL I PQ 


M 


2 


SMI OR 


SNI RP 


SL 


= SM 


SM = SN or sofix 


L 


Q 


PQ = OR = RP 


படம் 7-19 . 


( 2 ) ஒரு வட்டத்தின் சர்வ சம நாண்கள் சர்வசம விற்களை 
வெட்டுகின்றன . 


0 ஐ மையமாகக் கொண்ட வட்டத்தில் 


P 


M 


் 


R 


A 


C 


R 
படம் 7.20 . 

. 


AC = LN = PR எனில் , 
ABC = LMN = POR 

= 


241 


C 


Q 


மறுதலையாக ஒரு வட்டத் R 
தின் சர்வசம விற்கள் சர்வ 
சம நாண்களை உண்டாக்கு 


கின்றன . 


0 


APB = BQC = CRA எனில் 


AB = BC = CA 


B 


P 

படம் 7-21 .. 
( 3 ) ஓர் அரை வட்டத்தில் அமையும் வட்டக் கோணம் 
செங்கோணம் ஆகும் . 

D 


AOB விட்டம் எனில் A இல் 


m / ACB = m / ADB 
= mLAEB = 

90 ° 


A 


0 


B 


படம் 7.22 . 


( 4 ) ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்க்கோணங்கள் மிகை 
நிரப்புக் கோணங்கள் ஆகும் . 


C 


B 


0 


B 


் 


A 


படம் 7-23 . 


M.X. - 16 


ABCD ஒரு வட்ட நாற்கரம் எனில் 

m / A + mZC = mZ B + m / D = 180 ° 


C 


மேலும் ABCD என்ற வட்ட 

நாற்கரத்தில் 
m / D = mZCBE = m / BAC 

+ mZ BCA 


B 


* E 


படம் 7-24 . 


பயிற்சி 7-1.3 
1. ஒரு வட்டத்தில் ஒரு விட்டமும் ஒரு நாணும் பொது முனைப் 

புள்ளிகளைக் கொண்டுள்ளன . விட்டத்தின் நீளம் 20 செமீ , 
நாணின் நீளம் 16 செமீ எனில் வட்டத்தின் மையத்திலிருந்து 
நாண் எவ்வளவு தொலைவில் உள்ளது எனக் காண்க , 


ஒரு வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு வரையப்பட்டுள்ளது . 
தொடு கோட்டிற்கு இணையாக வரையப்பட்ட நாண் தொடு 
புள்ளியில் வரையப்பட்ட ஆரத்தை இருசமக் கூறிடுகிறது . 
தாணீன் நீளம் 18 செமீ என்றால் வட்டத்தின் ஆரம் 
எவ்வளவு ? 


B 


8. AB = CD எனில் 


AC- க்கு சர்வ சமமான 
வில் எது ? 


AI 


படம் 7.25 . 


243 


4. AB ஒரு வட்டத்தின் விட்டம் . அதற்கு எதிர்ப்புறங்களில் 

வட்டத்தின் மீது BC = BD என்றவாறு C , D என்ற இரு 
புள்ளிகள் உள்ளன . இப்பொழுது / AC யும் AABD யும் 
சர்வசமமா ? ஏன் ? 


4 . 


படம் 7-26 . 


5. ACB என்ற ஓர் அரை வட்டத்தில் வரையப்பட்ட AC , CE 

என்ற நாண்களுக்கு வட்ட மையம் 0 - விலிருந்து முறையே 
OD , OE என்பவை செங்குத்துக் கோட்டுத் துண்டுகள் எனில் 
L DOE இன் அளவு யாது ? 


8. ABCD என்ற வட்ட நாற்கரத்தில் m / DCA + mZ DAC நாற் 

கரத்தின் எக்கோணத்தின் அளவுக்குச் சமம் ? 


செய்து பாருங்கள் 


ஒரு வட்டம் வரைந்து அதில் ஒரு நாணைக் குறிக்க . அந் 
நாணுக்குச் சர்வ சமமான பல நாண்களை வரைந்து அவற்றின் 
மையப் புள்ளிகளைக் குறிக்க . இம் மையப் புள்ளிகள் அனைத் 
தும் எடுத்துக் கொண்ட வட்டத்திற்குள்ளே ஒரு பொது மைய 
வட்டமாக அமைகின்றன . 


விடைகள் 


( 1 ) .6 செமீ ( 2 ) 
( 2 ) 613 ( 3 ) 

( 3 ) BD ( 4 ) ஆம் , “ கப ” 
( 5 ) 90 ( 6 ) mE 


244 


பல 


7-2 . வடிவியல் கருத்துகள் , 

இப்போது புதிய வடிவியல் கருத்துகளை தாள் 
மடித்தல் , தாள் வெட்டுதல் மூலமாகக் கற்றுக்கொள்வோம் . 
படங்கள் வரைந்து அவற்றைச் சரி பார்ப்போம் . மேலும் , கணக் 
கிடுதல் மூலம் அவை பயன்படும் வகைகளையும் அறிந்து கொள் 
வோம் . 


7.2.1 . வடிவொத்த முக்கோணங்கள் 

ஈரளவையுருவங்களில் மிக எளிய உருவம் முக்கோணமாகும் . 


M 


படம் 7-27 . 


ABC என்னும் ஒரு முக்கோணம் வரைக . அதன் பக்க 
அளவுகளைக் காண்க . இவ்வளவுகளைப்போல இரு மடங்கு 
பக்க அளவுகளுள்ள முக்கோணம் PQR ஐ வரைக . இவ்விரண்டு 
முக்கோணங்களின் ஒத்த கோண அளவுகளைக் காண்க . அவை 
எவ்வாறு உள்ளன ? 


ஒத்த கோண அளவுகளைக் கொண்ட முக்கோணங்கள் 
வடிவொத்த முக்கோணங்கள் எனப்படும் . 


R 


P 


AAL 


B 


படம் 7-28 . 


15 


தனை 


A ABC , APQx வடவொத்தவை என்க . 
- ABC IllA PQR எனக் குறிப்பிடுவோம் . 
m / A = m / P , m / 6 = m / Q . mzC = m / R 
AB : PQ BC : QR = CA : RP 

AB BC CA 
அல்லது 

PO QR RP 
இதைப் போலவே ( அ ) மும்மடங்கு ( ஆ ) அரை மடங்கு 
பக்க அளவுகள் உள்ள முக்கோணங்கள் வரைந்து முன் போலவே 
ஒத்த சோடிக் கோணங்களின் அளவுகளைக் காண்க . ஒத்த 
சோடிப்பக்க அளவுகளின் விகிதங்களைக் காண்க . இவற்றி 
லிருந்து வடிவொத்த முக்கோணங்களில் பக்க அளவுகள் மாறு 
கின்றனவேயன்றி கோண அளவுகள் மாறுவதில்லை என்பதை 
அறியலாம் . 


இரு வடிவொத்த முக்கோணங்களில் ஒத்த பக்கங்களின் 
அளவுகளின் விகிதங்கள் சமம் . 


மறுதலையாக , 


இரு முக்கோணங்களின் ஒத்த பக்கங்களின் அளவு 
களின் விகிதங்கள் சமமானால் , அம் முக்கோணங்கள் 
வடிவொத்தவை . 


மேலே கண்டறிந்தவைகளைக் கொண்டு நமக்குத் தேவை 
யான விகித சமங்களைப் பெறலாம் . 


எடுத்துக்காட்டாக , 


A ABC , 1 ADE இல் 


LA = LA 


LB = LD 


D 


F 


/ C = ZE 


A ABC !!! A ADE 


B 


C 


படம் 7.29 . 


AB 
AD 


AC 
AE 


BC 
DE 


246 


4B 
AD 


AC 
AE 


1. ( இருபுறமும் 1 ஐக் கழிக்க ) 


AB-- AD 

AD 


AC -- AE 

AE 


BD 
DA 


CE 
EA 


படம் 7-28 இல் A ARC இன் உயரம் 1 

உயரம் . A PQR இன் 
12 , AB 

BC CA 
உயரம் !1 , எனில் , 

PO 

OR RP 


1 


Tra 


... 


AB 


k PQ 


மேலும் , 1 


= k h2 


- ABC இன் பரப்பளவு 


|| 


1 

X AB X hy 
2 . 


[I] 


k2 • PQ • h > 


-- * - FQ - * - * 

* 
17 /2 

> 


L PQR இன் பரப்பளவு 


X PQxh2 


: A ABC : A POR 


== 


1 
2 


k2 • PQ • h2 


. 


PQ.hg 


= k2 : 1 


எனவே வடிவொத்த முக்கோணங்களில் பக்கங்கள் k : 1 என்ற 
விகிதத்தில் இருந்தால் அவற்றின் பரப்பளவுகள் k 2 : 1 என்ற 
விகிதத்திலிருக்கும் . 


பொ SS, 


டிவொத்த முக்கோணங்களின் பக்கங்கள் 1 : m என்ற 
விகிதத்தில் இருந்தால் அவற்றின் பரப்பளவுக்ள் 12 : m2 
என்ற விகிதத்திலிருக்கும் . 


247 


-- 


பயிற்சி 7-2-1 
1. A ABC இல் 
AB | 9 ; BC = 12 ; CA 

= 15 
A DEF இல் DE = 6 
A ABC || DEF எனில் EF , FD எவ்வளவு ? 

A 


D 


9 


- 


B 


12 


C E 
படம் 7-30 . 


2. 


[ 
ப 
] 


படம் 7-31 இல் 


12 


6 


BC , CE இன் மதிப்பு என்ன ? 


5 


B 


10 


படம் 7-31 , 


படம் 7-32 இல் DE எவ்வளவு ? 
AABC , A ADE வடிவொத்த 


D 


E 


முக்கோணங்களா ? 


B 


படம் 7.32 .. 


248 


படம் 7-33 இல் இருந்து எவை 
யேனும் இரண்டு வடிவொத்த 


முக்கோணங்களை எழுதுக . 


B 


5. இரு 


படம் 7-33 

வடிவொத்த முக்கோணங்களின் அடிப்பக்கங்களின் 
விகிதம் 4 : 7 என்றால் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் 
என்ன ? 


6. இரு வடிவொத்த முக்கோணங்களின் பரப்பளவுகளின் விகிதம் 

4 : 9. அவற்றின் அடிப்பக்கங்களின் விகிதம் என்ன ? 


விடைகள் 
( 1 ) x = 8 , y = 10 ( 2 ) 4 , 12 ( 3 ) DE = } BC , ஆம் 
( 4 ) AABC , A BDC , AADB இவற்றில் எவையேனும் இரண்டு 
( 5 ) 16 : 49 ( 6 ) 2 : 3 


7-2 • 2 . வடிவொத்த உருவங்கள் 

அசைவற்ற நீர்ப் பரப்பில் ஒரு சிறு கல்லை எறிந்தால் கல் 
விழுந்த இடத்தில் உருவாகும் ஒரு சிறு வட்டம் ஒரே சீராகப் 
பெரிய வட்டமாக எல்லாத் 
திசைகளிலும் வளர்ந்து 
கொண்டு போவதைப் பார்த் 
திருக்கிறோம் . 


O 


வட்டங்களின் ஆரங்களின் 
விகிதம் தெரிந்தால் அவ் வட் 
டங்களின் பரப்புகளின் விகிதத் 
தைக் காணலாம் . எடுத்துக் 
காட்டாக இரு வட்டங்களின் 
ஆரங்கள் 1. 12 அலகுகள் 
என்றால் அவற்றின் பரப்பளவு 
கள் முறையே nry2 , Tree 


படம் 7.34 . 


249 


சதுர அலகுகள் ஆகும் . 

கும் . எனவே , ஆரங்களின் விகிதம் ( " : 
என்றால் வட்டங்களின் பரப்பளவுகளின் விகிதம் 2 : Tr2 
= 12 : r . ஆகும் . 

நிழற் படத்தை எடுத்து அதைப் பெரிதாக்குவதை நாம் 
காண்கிறோம் . ஒரு சதுர வடிவப் படம் பெரிதாக்கப்படும்போது 
எல்லாப் பகுதியுமே பெரிதாக்கப்படுகிறதேயன்றி ஒரு குறிப்பிட்ட 
யகுதி மட்டும் பெரிதாக்கப்படுவதில்லை . எனவே , படத்தின் பக்க 
நீளம் பெரிதாகுமேயன்றி கோண அளவுகள் மாறா . 


| 


( 20 


B2 


Cib 


B1 


CC 


B 


- 


A A1 A2 


படம் 7-35 . 


இரண்டு சதுர வடிவப் படங்களின் பக்க அளவுகளின் விகிதம் 
42 ] : 02 என்றால் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் a12 : a22 
ஆகும் . படங்களின் முனைக் கோணங்கள் எப்பொழுதும் 90 ° 
ஆகத்தான் இருக்கும் . 


( 2 ர 


B2 


52 


R2 


SI 


RY 


S 


R 


( 10 


B1 


CB 


ok 


P2 


02 


A AL - A2 


படம் 7-38 . 


250 


வடிவொத்த சதுரங்கள் , செவ்வகங்கள் , நாற்கரங்கள் ஆகிய 
வறறைப் படத்தில் உள்ளவாறு அமைத்துக் காட்டலாம் . 


C1 


8 


* ப y 


0 


AA1A2 


படம் 7-37 . 


பயிற்சி 7.2.2 


- 


15 


12 


காகி 


8 


1 . 

படத்தில் பெரிய 

பெரிய நாற் 

கர வடிவக் காற்றாடி 
8 

யின் உட்பகுதியில் வடி 
வொத்த சிறிய நாற்கர 
வடிவ 

வண்ணக் 

ஒட்டப்படுகிறது . 
வண்ணக் காகிதத்தின் 
மற்ற பக்க 

அளவு 
படம் 7.38 . 

களைக் காண்க . 
2. 4 செமீ நீளமும் , 3 செமீ அகலமும் உள்ள நிழற் படம் 7.5 

செமீ அகலமுள்ளதாகப் பெரிதாக்கப்பட்டால் அதன் நீளம் 
எவ்வளவு ? 


தம் 


16 


T.-.//INIYIL 


3. இரு சதுரங்களின் பக்க அளவுகளின் விகிதம் 3 : 5 என்றால் 

அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் என்ன ? 


4. இரு சதுரங்களின் பரப்பளவுகளின் விகிதம் 16 : 25 எனில் , 

அவற்றின் பக்க அளவுகளின் விகிதம் என்ன ? 


5. பக்க அளவு 4 அலகுகள் கொண்ட ஒரு சதுரத்தின் பரப் 

பளவைப்போல் 4 மடங்கு பரப்பளவு கொண்ட ஒரு சதுரத் , 
தின் பக்க அளவு யாது ? 


3. ஒரு செவ்வகத்தின் நீளம் 6 செமீ , அகலம் 5 செமீ . அதைப் 

போல் 2 மடங்கு பக்க அளவுகள் கொண்ட ஒரு செவ்வ 
கத்தின் பரப்பளவு யாது ? 


விடைகள் 


( 2 ) 10 செமீ 


( 1 ) 6,6,12 
( 4 ) 4 : 5 


( 3 ) 9 : 25 
( 6 ) 120 செமீ 2 


வரைக . 


7-2.3 . பிதாகரஸ் தேற்றம் - 1 

ஒரு வரைபடத் தாளில் பக்க அளவுகள் 3 , 4 , 5 அலகுகள் 
--கொண்ட முக்கோணம் 

3 , 4 அலகுகளுள்ள பக்கங் 
களின் சேர்ப்பு , செங்கோணமாக 

அமைவதைக் காண்க . ஒவ் 
வொரு பக்கத்தின்மீதும் ஒரு சதுரம் வரைக . அவற்றின் பரப் 
பளவுகள் முறையே 9 , 16 , 25 செமீ 2 ஆக உள்ளதை வரைபடத் 
தாளிலிருந்து காணலாம் . 

இப்பொழுது 9 - 16 
அ - து . 32 + 42 = 52 . 


= 25 . 


* 


# 


5 


3+ 


4 


* 


-- 


படம் 7.39 . 


252 


இதைப்போலவே வரைபடத் தாளில் பக்க அளவுகள் 5 , 12 , 
13 அலகுள்ள ஒரு முக்கோணம் வரைக . 5 , 12 அலகுள்ள 
பக்கங்களின் சேர்ப்பு செங்கோணமாக அமைவதைக் காண்க . 
ஒவ்வொரு பக்கத்தின்மீதும் . ஒரு சதுரம் வரைக . அவற்றின் 
பரப்பளவுகள் முறையே 25 , 144 , 169 ஆகும் . 
இப்பொழுது 25 + 144 = 169 

52 + 122 = 132 எனக் காண்கிறோம் . 


பொதுவாக , 


0 


A ABC இல் m / A 90 ° 

என்றால் 


BC2 = AC2 + AE2 


அ - து . a2 = 62 + ( 2 . 


AA 


B 


படம் 7.40 . 


எனவே , 


ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் அளவின் 
வர்க்கம் செங்கோணப் பக்கங்களின் அளவுகளின் வர்க்கங் 
களின் கூட்டுத் தொகைக்குச் சமம் . 


பிதாகரஸ் ( c 582 B - C ) என்ற கிரேக்கக் கணித வல்லுநர் 
பெயரால் இது பிதாகரஸ் தேற்றம் என வழங்கப்படுகிறது . 


4000 ஆண்டுகளுக்கு முன்னரே பாபிலோனியர் சில குறிப் 
பிட்ட செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதங்களை 
அறிந்திருந்ததும் . எகிப்தியர் கட்டிய பிரமிடுகளின் அடிப்பக்கங் 
களின் மூலைகள் செங்கோணமாக அமைய 3 : 4 : 5 என்ற 
விகிதத்தில் உள்ள முடிச்சுக் கயிறுகளைப் பயன்படுத்திய வகை 
யும் வியப்பிற்குரியன ஆகும் . 


ஒரு செங்கோண முக்கோணத்தில் அதன் பக்கங்களின் 
வர்க்கங்களுக்கிடையேயுள்ள தொடர்பு என்ன என்று அறிந் 


253 


தோம் . மாறாக ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் வர்க்கங்களுக்க 
கிடையே உள்ள 

தொடர்பைக் கொண்டு அம்முக்கோணம் : 
செங்கோண முக்கோணமா எனத் தீர்மானிக்கலாம் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 9 , 12 , 15 அலகுகள் 
எனில் அஃது ஒரு செங்கோண முக்கோணமா ? 


தீர்வு : 

92 = 81 , 122 = 144 , 152 = 225 ; 152 92 + 122 
என்பதால் 9 , 12 அலகுள்ள பக்கங்கள் செங்கோணப்பக்கங்கள் , 
15 அலகுள்ள பக்கம் கர்ணம் எனத் தீர்மானிக்கலாம் . எனவே , 
9 , 12 , 15 என்ற பக்க அளவுகள் கொண்ட முக்கோணம் ஒரு . 
செங்கோண முக்கோணம் ஆகும் . 


பொதுவாக ஒரு முக்கோணத்தில் a2 

b2 + ( 2 என்றால் a 
கர்ணத்தின் அளவையும் b . ( செங்கோணத்தின் பக்க அளவு 
களையும் குறிக்கும் . 


இதைப் போலவே மூன்று அளவுகள் கொடுக்கப்பட்டால் 
அவை ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்க அளவுகளாக 
இருக்குமா எனக் கண்டறியலாம் . 


எனவே , 


ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்க அளவின் வர்க்கம் மற்ற 
இருபக்க அளவுகளின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு 
சமமானால் அம்முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணம் 
ஆகும் . 

பெரிய பக்கத்திற்கெதிரேயுள்ள கோணம் செங் 
கோணம் ஆகும் . 


பயிற்சி 7.2.3 


1. பின்வரும் பக்க அளவுகள் கொண்ட முக்கோணம் செங் 
கோண முக்கோணமா எனச் சோதிக்க . 

( i ) 12 , 20 , 16 
( ii ) 26 , 10 , 24 
( iii ) 8 , 15 , 16 


3 , 4 , 5 , பக்க அளவுகள் கொண்ட செங்கோண முக் 
கோணத்தைப்போல் ( i ) இருமடங்கு ( ii ) மும்மடங்கு 
( iii ) நான்கு மடங்கு பக்க அளவுகள் கொண்ட மூக்கோணங் 
கள் செங்கோண முக்கோணங்களா ? 


3. பின்வரும் செங்கோணப் பக்க அளவுகள் கொண்ட செங் 

கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் அளவைக் காண்க . 


( i ) 1.5,2 


( ii ) 2.5.6 


( ii ) 1 , 1 ,능 


--4 . பின்வரும் கர்ணத்தின் அளவும் செங்கோணப் பக்கத்தின் 

அளவும் முறையே கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத் 
தின் மற்றொரு செங்கோணப் பக்கத்தைக் காண்க . 
( i ) 1.3 , 0.5 

( ii ) 1.5 , 1.2 ( iii ) 1.7.0.8 


* 


விடைகள் 
1. ( i ) ஆம் ( ii ) ஆம் ( iii ) இல்லை 
) 

2 
3. ( i ) 2.5 ( ii ) 8.5 ( iii ) 1 


2. ஆம் 


4. ( i ) 1-2 ( ii ) 0 * 9 ( iii ) 1-5 


7-2 • 4 . பிதாகரஸ் தேற்றம் - II 
எடுத்துக்காட்டு : 


படத்தில் ( 2 = a2 + b 2 + 2ax எனக் காட்டு . 


A 


பு 


B 


C 
படம் 7-41 . 


D 


255 


தீர்வு : 

செங்கோண A ADB இல் 


AB2 = AD2 - + DB2 


AB2 = AD2 + ( DC + CB ) 2 


y2 - + ( x + a ) 2 


( 2 - 


y ? + x 2 + 2ax +2 


செங்கோண / ADC இல் , y ? + x2 


b2 


- 


* 


( 2 = a2 + b2 + 2ax 


பயிற்சி 7.2.4 


படம் 7-42 இல் 


ABI BC , 


PCI BC எனில் 


ACS 


AB2 


BD2 


DC2 


எனக் காட்டுகள் 


B 


படம் 7-42 . 


படம் 7.43 இல் 


DB I AC 6760160 


A4 


CC 


AD2 + BC2 = AB2 + DC * 


எனக் காட்டுக . 


B 


படம் 7.43 . 


256 


A 


3 . 


படம் 7-44 இல் 


. 


m / ABC = 90 ° எனில் 


AC2 + DE2 


AE2 + DC2 


எனக் காட்டுக . 


B 


E 


படம் 7-44 . 


4. - 


படம் 7-45 இல் 


BDI AD , AD இன் மையப் 


புள்ளி C , mZA = 45 ° எனில் 


AB2 = 8 AC2 எனக் காட்டுக . 


45 . 


A 


C 


படம் 7-45 . 


7.2.5 வட்டக்கோணம் 


தாளில் ஒரு வட்டத்தை வரைந்து வெட்டி எடுத்துக்கொள்க . 
இவ்வட்டத்தாளை ஏதேனும் ஒரு பகுதியில் மடிக்க . இப்பொழுது 


C 


0 
. 


A 


B 


D 


படம் 7.46 . 


257 


AB என்ற மடிப்பில் ACB , ADB என்ற இரண்டு வட்டத்துண்டு 
கள் கிடைக்கின்றன . ACS பெரிய வட்டத்துண்டு ; ADB சிறிய 
வட்டத்துண்டு . 


பெரிய வட்டத்துண்டு ACB இல் / APB , ZAQP , ZARB , 
LASB விய வட்டக் கோணங்களை மடிக்க . ZP ஐ மட்டும் 
பேடம் 7-47 இல் வளை கோடிட்டு காட்டியபடி வெட்டி எடுத்து 
/ Q , ZR , S ஒவ்வொன்றின் மீதும் பொருத்திப்பார்த்தால் / P 
/ Q = ZRE IS என்பதைக் காணலாம் . இவ்வுண்மையைப் 
படம் வரைந்து சரிபார்க்கலாம் . 


R 


| 


படம் 7.47 . 


ஒரு வட்டம் வரைக . அதில் AB என்ற நாணை வரைக . 
இப்பொழுது பெரிய வட்டத்துண்டு ACB இல் ZAPB , ZAQB , 

LARB , LASP 

கிய வட்டக் 
கோணங்களின் 

அளவுகளைப் 
பாகைமானியைக்கொண்டு அறிக . 
அவை சம அளவு கொண்டிருப்ப 

தைக் காண்க . 

8 
A 

இதைப்போலவே சிறிய வட்டத் 
துண்டு ADB இல் / AXB , ZAYB , 
LAZB ஆகிய வட்டக் கோணங் 

மடித்து ZX ஐ பட்டும் 
படம் 7.48 . வெட்டியெடுத்து ZY , ZZ இன்மீது 


O 


X 


களை 


258 : 


வைத்து 2X = ZY = ZZ எனத் தெரிந்துகொள்ளலாம் ... 
மூன்போலவே படம் வரைந்து கோணங்களை அளந்து இவ்வுண் 
மையைச் சரிபார்க்கலாம் : 


எனவே , 


ஒரு வட்டத்துண்டில் உள்ள வட்டக் கோணங்கள் சர்வ 
சமம் . 


மாறாக A3 என்ற நாண் P , Q , 
R , S என்ற புள்ளிகளில் அமைக் 
| கும் / APB = / AQB = / ARE 

= / ASB எனில் APQRSB ஒரு . 
வட்டத்துண்டின் வில்லின் மீது 
அமையும் என்பதைப் படம் 
வரைந்து காணலாம் . 


. 


படம் 7.49 . 


பயிற்சி 7-2-5 


B 


400 


AB , CD என்பவை 0 ஐ மைய 
மாகக் கொண்ட 

வட்டத்தின் 
விட்டங்கள் . m / OBC = 40 ° 
எனில் / A , D , ZC ஆகிய 
கோணங்களின் 

அளவுகளைக் 
காண்க . AAOD = ACOB 
என்பது உண்மையா ? ஏன் ? 


படம் 7-50 . 


259 


P 


B 





பாடம் 7-6 இல் 
APD !! BPC 
தைச் சரியாக்க. 


கான்ப 


படம் T -51 


APB என்ற அரைத்தளத்தில் 112 / APE எப்பொழுதும் ஒரே 
அளவாக உள்ளது எனில் P இன் நியமப்பாதை யாது ? 


P 


P 


A 


படம் 7-52 . 


C 


m LADB mL ACB எனில் 
4 , P. C , D என்ற புள்ளிகளைப் 
பற்றி என்ன கூற முடியும் ? 


A 


B 


படம் 7-58 . 


260 


விடைகள் 


1. ml A = m / D = m / C = 40 ° ; ஆம் . 


2. ப கோப 


3. APB 


4. ஒரே வட்டத்தின் மேல் அமையும் புள்ளிகள் 


7-2.6 . மையக் கோணம் 


ஒரு வட்டவடிவத் தாளை 

தாளை எடுத்துக்கொண்டு அதைச் 
சரிபாதியாக மடிக்க . இப்பொழுது கிடைத்த அரை வட்டங்களை 
மீண்டும் சரிபாதியாக மடித்துப் பிரித்தால் வட்ட மையம் [ 0 ] 

கிடைக்கிறது . வட்டத்தை 
P 

ஏதேனும் ஒரு பகுதியில் 
மடித்து ஏதேனும் ஒரு 
நாணை ( AB ] அமைத்துக் 
கொள்க . 

நாணின் முனைப் 
புள்ளிகள் ( A , B ] ஒவ்வொன் 
றையும் வட்ட மையத்தோடு 
இணைக்கும் வகையில் மடித்து : 
மையக் 

கோணத்தை 
[ / A0B ] ஏற்படுத்துக . வட் 
டத்தின் பகுதியில் நாணுக்கு , 

மையம் எப் பக்கத்தில் 
AAL 

B உள்ளதோ அதே பக்கத்தில் 

( பெரிய வட்டத் துண்டில் ) 
படம் 7-54 . 

வட்டத்தின்மேல் ஒரு புள்ளி 
யைத் தேர்ந்தெடுத்து ( P ] நாணின் முனைப் புள்ளிகளோடு 
இணைக்கும் வகையில் மடித்து ஒரு வட்டக் கோணத்தை [ LAPB ] 
ஏற்படுத்துக . இப்பொழுது மையக் கோணத்தை வெட்டியெடுத்து 
இருசம கோணங்களாக மடித்துக்கொள்க இப் பாதிக் கோணத்தை 
வட்டக் கோணத்தில் பொருத்துக . மையக் கோணத்தில் பாதியும் 
வட்டக் கோணமும் சம அளவு உள்ளவை எனக் காண்கிறோம் . 


m / AOB = m / P 
2 


281 


ஒரு வட்டத்தின் மையக் கோணத்தின் அளவு அதன் 
வில்லின்மீது நிற்கும் வட்டக் கோணத்தின் அளவைப் 
போல் இருமடங்கு . 


இதைப் பின்வரும் எடுத்துக்காட்டுகள் தெளிவுபடுத்து 


கின்றன . 


B 


படம் 7-55இல் 0 வட்ட மையம் . 


AP எடுத்துக் 


AB விட்டம் . 

கொள்ளப்பட்ட வில் . 


-ZAOP மையக் கோணம் . 


LABP வட்டக் கோணம். 


A BOP இல் வெளிக் கோணத் 
தின் அளவு m / AOP = m / OBP 
+ m / OPB . OB = OP வட்ட 
ஆரம் என்பதால் A0PB ஓர் 
இரு சமபக்க முக்கோணம் . 


A 


படம் 7-55 . 


எனவே , mLOBP = m / OPB 


m / A0P 


2m / OBP. 


2 
. 


A 


படம் 7-56இல் 0 வட்ட 
மையம் 


AB . விட்டம் . 


LAOB, மையக் கோணம் . 


m / AOB = 180 ° 


LAPB , ஓர் அரை வட்டத் 
திலுள்ள கோணம் . 


B 


m / APB = 90 ° 


LAOB = 2 mZAPB 


படம் 7-58 . 


262 


சி 7-2.8 


G 


பட்ம் 7-57இல் 


A :20 


M / POO = 120 ° எனில் , 


3nZ PRO எவ்வளவு ? 


R. 


படம் 7-57 . 


2 
. 


படம் 7-58 இல் 


m / ACB = 35 எனில் , 


mLAOS எவ்வளவு ? 


35 % 


உடம் --- 58 . 


படம் 7-53 இல் 
m1 ZLOM m / N + E F 


என்பது சரியா ? 


படம் 7-59 . 


263 


படம் 7-60 இல் 


m1 / AOE = 80 ° எனில் , 


83 ) 


mLAYE எவ்வளவு ? 


- 


படம் 7-60 . 


விடைகள் 


( 1 ) 60 ° 


( 2 ) 70 


( 8 ) சரி 


( 4 ) 140 ° 


7-2.7 . தொடு கோடு 

வட்டத்தை ஒரேயொரு புள்ளியில் வெட்டும் கோடு தொடு 
கோடு எனப்படும் . 


AT 


- 
a 


A 


- 


. 


டாடம் 7-61 . 


ஏதேனும் ஒரு புள்ளி ஐ மையமாகக் கொண்டு ஒரு வட்டம் 
வரைக . அதன் மீது ஏதேனும் ஒரு புள்ளி கஐக் குறித்து அப் 


* புள்ளியில் வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு AT ஐ வரைக . 
மானியைக் கொண்டு mzOAT = 90 ° என்பதை அறிக . 


பாலை 


284 


எனவே , 


ஒரு வட்டத்தின் மீது ஒரு புள்ளியில் வரையப்படும் 
தொடுகோடு , தொடும் புள்ளியில் வரையப்படும் ஆரத்திற்குச் 
செங்குத்தாக உள்ளது . 


மாறாக ஒரு வட்டத்தில் ஏதேனும் ஓர் ஆரம் 04 ஐ வரைக .. 
ஆரத்திற்கும் வட்டத்திற்கும் பொதுவான புள்ளி 4 இல் ஏதேனும் 


ஒரு செங்குத்துக்கோடு AT ஐ வரைக . அஃது ஆரத்துக்குத் தொடு 
கோடாக உள்ளது . 


எனவே , 


ஒரு வட்டத்தின் ஆரத்தின் வெளிமுனைப் புள்ளியில் 
வரையப்படும் ஒரு செங்குத்துக் கோடு வட்டத்திற்குத் 
தொடு கோடு ஆகும் . 


இத்தேற்றங்களிலிருந்து ஒரு வட்டத்திற்குத் தொடுகோடு 
வரையும் முறையை அறியலாம் . 


பயிற்சி 7-2-7 


1 . 


0 ஐ மையமாகக் கொண்ட ஒரு வட்டத்தில் வட்டத்தின் மேல் 
உள்ள புள்ளி A இல் எத்தனை தொடு கோடுகள் அமையும் ? " 


2. 0 ஐ மையமாகக் கொண்ட 

இரு பொது மைய வட்டங் 
களுள் பெரிய வட்டத்தின் 
நாண் PO சிறிய வட்டத் 
திற்கு A இல் தொடு 
கோடாக அமைகிறது . 
PA , AQ ஐப் பற்றி என்ன 
கூறமுடியும் ? 


A 


Q 


படம் 7.62 , 


285 


3. 0 ஐ மையமாகக் கொண்ட வட்டத்தில் AB விட்டம் . AP- 


BQ வட்டத்திற்குத் தொடு கோடுகள் எனில் , AP யும் BQ வும் 
எப்படிப்பட்ட கோடுகள் ? 

B 


0 


A 
படம் 7-63 . 


4. ஆரம் OAஇன் அளவு 5 செமீ . இல் இருந்து T என்ற 
புள்ளியின் தொலைவு 13 செமீ எனில் , AT இன் அளவு யாது ? 

A 


5 


113 


0 


படம் 7-64 . 


விடைகள் 


( 1 ) ஒன்று 
( 4 ) 12 செமீ 


( 2 ) PA = AQ 


( 3 ) இணை கோடுகள் 


268 


22.8 . தொடுகோட்டுச் சோடிகள் 

ஒரு நாளில் 0 என்ற புள்ளியைக் குறித்து ஏதேனும் ஒரு 
வட்டம் வரைக . வட்டத்திற்கு வெளியே ஏதேனும் ஒரு புள்ளி 


P ஐக் குறித்து அதிலிருந்து வட்டத்திற்கு PA , PB என்ற தொடு 
கோடுகளை வரைக . அளவு கோலைக் கொண்டு m PA = m PE 
என்பதை அறிக . 


B 


A 


படம் 7-65 . 


நாற்கரம் AOBP ஐ வெட்டி எடுத்து OP இல் மடிக்கும்போது 
A , OB யுடனும் , PA , PB யுடனும் பொருந்துகிறது . PA = PB . 

A = / B என்பதை அறிக . 


பாகைமானியைக் கொண்டு m / OAP = mZ0BP = 90 ° , 


m / POA = m / POB என்பதை அறிக . 


PAI 0A 


m / PAO = 90 . 


PBL OB : 

I 


m / PBO = 900 . 


செங்கோண முக்கோணங்கள் A OAP , A OBA இல் 
(i ) கர்ணம் OP இரு முக்கோணங்களுக்கும் பொதுவானது . 
( ii ) 0A , OB வட்டத்தின் ஆரங்கள் என்பதால் OA = OB 


267 


எனவே , * கர்ணம் பக்கம் அடிக்கோளின்படி 


A0AP = 105P 


. 


ப 


PS 


மேலும் , / POA = ZPOY 


எனவே , 


- 


ஒரு வட்டத்திற்கு வெளியேயுள்ள ஒரு புள்ளியிலிருந்து 
வட்டத்திற்கு வரையப்படும் இரு தொடுகோட்டுத் துண்டு 
களும் சர்வசமம் . 

அவ வட்ட மை 
மையத்தில் அமைக்கும் 
கோணங்கள் சர்வசமம் . 


பயிற்சி 7-28 


1. படம் 

படம் 7-36 இல் 


05 


OP 


C எனில் , 


( i ) BP எவ்வளவு ? 


( ii ) ACBP எவ்வகை நாற்கரம் ? 


3 


d 


P 


க 


A 


படம் 7.66 . 


2. படம் 7-67 இல் AL , AM தொடுகோட்டுத் துண்டுகள் - 

AM = 6 எனில் , AL எவ்வளவு ? mZ0AM = 90 எனில் , 


268 


( i ) mZLOM , ( ii ) m / MLA எவ்வளவு ? 

M 


6 


307 


AA 


. 
படம் 7.67 . 


3. பட்ம் . 7-68 இல் AOB விட்டம் . 

AD , DC , CB தொடு 
கோட்டுத் துண்டுகள் எனில் , m / DOC எவ்வளவு ? 

B 


A 


A D 
படம் 7-68 . 


R 


-4 . ஒரு வட்டத்தில் A , B , C , D 

என்ற புள்ளிகளில் வரையப் 
பட்ட தொடு கோடுகள் 
PQRS என்ற நாற்கரத்தை 
அமைக்கின்றன . PQ + RS 
QR + SP 

: என்பதைச் 
சரிபார்க்க . 


D 


B 


S 


படம் 7.89 . 


269 


விடைகள் 


( 1 ) Vd2 


r2 , வட்ட நாற்கரம் 


( 2 ) 6 , ( i ) 120 ° ( ii ) 60 ° 


( 3 ) 90 


7-2-9 . தொடு கோடு - நாண் கோணம் 

ஒரு வட்டத்தின் மீதுள்ள புள்ளி A இல் ஏதேனும் ஒரு தொடு 


கோடு PAQ ஐ வரைக . 

தொடும் புள்ளி 4 இல் நாண் AB ஐ 
வரை க . பெரிய வட்டத் துண்டில் 

B 
ஏதேனும் ஒரு கோணம் / ACB 
ஐயும் சிறிய வட்டத் துண்டில் 
ஏதேனும் ஒரு கோணம் / ADB 
ஐயும் வரைக . இப்பொழுது 
L ACB ஐ வெட்டியெடுத்து 
LQAB 

யோடு பொருத்துக . 
ZQAB = / ACB 

என்பதைக் 
காண்க . அதுபோலவே / AD B ஐ 
வெட்டியெடுத்து / BAP யோடு 

A 
பொருத்துக. / BAP = ZADB 

படம் 7.70 . 
என்பதைக் காண்க . 

வெவ்வேறு 
படங்களை வரைந்து இவ்விரு சர்வ சமங்களைப் பாகைமானி 
கொண்டு அளந்து சரிபார்க்க . 


B 


நாண் AB விட்டமாக அமைத் 
தால் ABI PAA . 


m / QAB = m / BAP = 90 ° 


ADBC ஒரு வட்ட நாற்கரம் . 
எனவே Z.C , D அரை வட்டத் 
திலுள்ள கோணங்கள் . 


ஃ mzC = m / D = 90 ° 


A 


AG 


: mZQAB = m / ACB 

m / BAP = m / ADB 


படம் 7-71 . 


க . X- 10 


270 


எனவே , 


ஒரு வட்டத்தின் தொடு கோடும் தொடும் புள்ளியில் 
வரையப்பட்ட நாணும் அமைக்கும் ஒவ்வொரு கோணமும் 
அதற்கு எதிரேயுள்ள வட்டத் துண்டில் உள்ள வட்டக் 
கோணத்திற்குச் சர்வசமம் . 


மாறுதலையாக 


ஒரு வட்டத்தின் நாணின் ஒரு முனை வழியே ஒரு 
கோடு வரையப்பட்டு 
அவை அமைக்கும் ஒவ்வொரு 
கோணமும் அதற்கு எதிரேயுள்ள வட்டத் துண்டில் உள்ள 
வட்டக் கோணத்திற்குச் சர்வசமமானால் அக்கோடு வட்டத் 
திற்குத் தொடுகோடாகும் . 


பயிற்சி 7-2-9 


30 


O 


R 


படம் 7-72இல் XPY தொடு 

கோடு . 
( i ) m / RPY ( ii ) m / RPX 
( iii ) mZ Q எவ்வளவு ? 


* 


படம் 7-72 . 


D. 


2. படம் 7-73 இல் AB தொடு 

கோடு . 

m / BOD = 120 ° எனில் 
r ( i ) m / BED ( ii ) m / DRC 

எவ்வளவு ? 


120 


படம் 7-73 . 


271 


3. படம் 7-74இல் BA தொடுகோட்டுக் கதிர் . 


m / D = 50 எனில் 


m / B எவ்வளவு ? 


B 


படம் 7-74 . 


4. படம் 7-75இல் AC , AB தொடுகோட்டுக் கதிர்கள் . 

m / A = 80 ° எனில் , n / D எவ்வளவு ? 


A 


800 


D 


B 


படம் 7-75 . 


விடைகள் 


( 1 ) ( i ) 
( 2 ) ( i ) 


30 ( ii ) 
60 ( ii ) 


150 ( iii ) 150 ° 
60 ( 3 ) 40 ° 


( 4 ) 50 


7-2-10 . வெட்டு வட்டங்கள் 
தாளில் ஒரே - ஆரமுள்ள 

ஆரமுள்ள இரு - வெவ்வேறு வட்டங்கள் 
வரைந்து வெட்டி எடுத்துக்கொள்க .. அவற்றை ஒன்றன் மீது 
ஒன்றாகப் பொருத்துக ( நிலை 1 ) . பின் அவற்றைச் சிறிது 
சிறிதாக நகர்த்திக் கொண்டே சென்றால் , படத்தில் காட்டியவாறு 
வட்டங்கள் ஒன்றையொன்று தொடும் நிலைக்கு ( நிலை 2 ) 


272 


வருகின்றன . பிறகு 

பிறகு இரு வெவ்வேறு வட்டங்களாகத் தனித்து 
நிற்கின்றன ( நிலை 3 ) . நிலை 1 க்கும் 2 க்கும் இடையே வட்டங் 
கள் ஒன்றையொன்று 2 புள்ளிகளில் தான் வெட்டிக் கொள்ளு 
கின்றன . இதைப் படம் வரைந்து சரிபார்க்க . மூன்று புள்ளிகளில் 
தொட்டால் வட்டங்கள் ஒன்றோடொன்று பொருந்திவிடுகின்றன . 


நிலை 1 


OG 
CO OO 


நீலை 2 


நீலை 3 


படம் 


7-76 . 


இச் சோதனையை வெவ்வேறு ஆரங்கெரண்ட இரு வட்டத் 
தாள்களைப் பயன்படுத்திச் செய்க . இரு வட்டங்கள் 3 புள்ளி 
களில் வெட்டிக்கொள்ள வாய்ப்பு இல்லை எனக் காண்கிறோம் . 


O 
CO 00 


படம் 7-77 . 
இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது : 


இரு மையங்கள் மாறுபட்டோ அல்லது ஆரங்கள் மாறு 
பட்டோ உள்ள வட்டங்கள் ஒன்றையொன்று வெட்டிக் 
கொள்ளும் புள்ளிகள் இரண்டுக்குமேல் இருக்காது . 


273 


7.2.11 தொடு வட்டங்கள் 

இரு வட்டங்கள் ஒன்றையொன்று உட்புறமாகவோ அல்லது 
வெளிப்புறமாகவோ ஒரு புள்ளியில்தான் தொடும் என்பதை 
7-2 • 10 இல் செய்த சோதனையிலிருந்து அறிந்து கொண்டோம் . 


COS 


படம் 7.78 . 


தொடும் புள்ளி ( யிலிருந்து முதல் வட்டத்தின் மையம் A ஐச் 


சேர்க்கும் ஆரம் AC க்கு தொடு கோடு CD செங்குத்தாக உள்ளது . 


m / ACD = 90 ° . மேலும் , CD , தொடும் புள்ளி 

( யிலிருந்து 
இரண்டாவது வட்டத்தின் மையம் B ஐச் சேர்க்கும் ஆரம் BC க்குச் 
செங்குத்தாக அமைவதைக் காண்கிறோம் . m / BCD = 90 ° . 


எனவே , CD இரண்டாவது வட்டத்திற்கும் தொடு கோடு ஆகும் . 
C இல் வரைந்த ஒரு தொடு கோடு இரண்டு வட்டங்களுக்கும் 
தொடு கோடாக அமைவதைக் காண்கிறோம் . இது பொதுத் 
தாடு கோடு எனப்படுகிறது . 


எனவே , 


ஒன்றையொன்று தொடும் இருவட்டங்கள் , தொடும் 
புள்ளியில் ஒரு பொதுத் தொடு கோட்டைப் பெற்றுள்ளன . 


பல சோடி வட்டங்கள் வரைந்து இவ்வுண்மையைச் சரி 
பார்க்கலாம் . 

M.X. - 18 


274 


7.2-12 தொடு வட்ட மையங்கள் 

படம் 7-78இல் A , B ஐ மையமாகக் கொண்ட 
வட்டங்கள் ஒன்றையொன்று உட்புறமாகவோ அல்லது வெளிப் 
புறமாகவோ தொடும்போது தொடும் புள்ளி C இல் வரையப்படும் 
தொடு கோடு CD , AC- க்கு செங்குத்தாக உள்ளது எனக் 
கண்டோம் . 


CD I AC = m / ACD = 90 ° 


CD I BC 

BC = m / BCD = 90 ° . எனவே . 
m / ACD = m / BCD = 90 ° 


m Z ACD + m / DCB = 90 ° + 90 ° = 180 ° 


ACB ஒரு கோட்டுத் துண்டு . எனவே , A , C , B ஆகிய மூன்று : 
புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமைகின்றன எனக் காண்கிறோம் . 


எனவே , 


இரு வட்டங்கள் ஒன்றையொன்று தொட்டுக் கொண் 
டால் அவற்றின் மையங்களும் தொடு புள்ளியும் ஒரே 
கோட்டில் அமைகின்றன . 


மேலும் , முதல் 

முதல் வட்டத்தின் ஆரம் ry , இரண்டாவது 
வட்டத்தின் ஆரம் r2 எனில் இரு வட்டங்களின் மையங்களுக்கும் 
இடையேயுள்ள தொலைவு 
d = r ] + 12 ( இரு வட்டங்களும் வெளிப்புறமாகக் 

தொடும்போது ) 
d = - re ( இரு வட்டங்களும் உட்புறமாகத் தொடும் 

போது , ri > / 2 ) 


பயிற்சி 7-2-12 


1. 5 செமீ , 7 செமீ , ஆர அளவுகள் கொண்ட இரு வட்டங்கள் 

வெளிப்புறமாகத் தொட்டால் அவற்றின் மையங்களுக் 
கிடையேயுள்ள தொலைவு யாது ? 


275 


2. விட்டத்தின் அளவு 10 செமீ , 12 செமீ கொண்ட 

வட்டங்கள் . உட்புறமாகத் தொட்டால் அவற்றின் மையங் 
களுக்கிடையேயுள்ள தொலைவு யாது ? 


3. 5 செமீ , 6 செமீ , 7 செமீ ஆர அளவுகளுள்ள 

மூன்று 
வட்டங்கள் ஒன்று மற்ற இரண்டை வெளிப்புறமாகத் தொட் 
டால் அவற்றின் மையங்கள் அமைக்கும் முக்கோணத்தின் 
பக்க அளவுகள் யாவை ? 


4. 8 செமீ விட்டங் கொண்ட ஒரு வட்டத்திற்குள் 4 செமீ 

விட்டங் கொண்ட இரு வட்டங்கள் வரையப்பட்டுள்ளன . 
அவற்றின் மையங்களுக்கு இடையேயுள்ள தொலைவு யாது ? 


விடைகள் 


( 1 ) 12 செமீ 

12 செமீ 


( 2 ) 1 செமீ 
( 4 ) 4 செமீ 


( 3 ) 11 செமீ , 13 செமீ , 


7.2-13 . வெட்டும் நாண்கள் 

ஒரு வட்டம் வரைக . அதில் ஒன்றையொன்று வெட்டிக் 
கொள்ளும் எவையேனும் இரண்டு நாண்கள் AB , CD ஐ வரைக . 


B 


D 


D 


P 


0 


o 


B 


A 


படம் 7-79 . 


அவை வெட்டும் புள்ளி P என்க . வட்டத்திற்கு உள்ளே 
அல்லது வெளியே P அமையலாம் . PA , PB , PC , PD ஆகிய 
வற்றை அளந்து பின்வரும் அட்டவணையில் குறிக்க . இச் 
சோதனையை மீண்டும் மீண்டும் செய்க . 


276 


சோதனை 


PA 


PB | PC 


PD 


PA . PB 


PC . PD 


1 


2 


PA . PB = PC . PD 


அட்டவணையிலிருந்து 
கிறோம் . 


என அறி 


எனவே , 


ஒரு வட்டத்தில் இரு நாண்கள் ஒன்றையொன்று 
வெட்டிக் கொண்டால் , வெட்டுத் துண்டுகளால் அமையும் 
செவ்வகங்களின் பரப்பளவுகள் சமம் . 


எடுத்துக்காட்டு -1 : 


படம் . 7-80 இல் உள்ள AAPC , A DPB இல் 


8 


m / A = m / D ( வில் BC இன் 

வட்டக்கோணங்கள் ) 


m / C = m / B ( வில் AD இன் 

வட்டக் கோணங்கள் ) 


tnZ APC = m / DPB ( குத்தெதிர்க் 

கோணங்கள் ) 


* 


் 


* AAPC || A DPB 


PA 
PD 


PC 
PB 


படம் 7-80 .. 


PA PB = PC . PD 


277 


எடுத்துக்காட்டு 2 : 

படம் 7-81 இல் உள்ள A APC , A DPB இல் 


B 


படம் 7-81 . 


m / A = m / PDB ( வட்ட நாற்கரத்தின் வெளிக்கோணமும் 

எதிர் உட்கோணமும் சர்வசமம் ) 


mZC == m 2 DBP ( வட்ட நாற்கரத்தின் வெளிக்கோணமும் 

எதிர் உட்கோணமும் சர்வசமம் ) 


m / APC == m / DPB ( பொதுவான கோணம் ) 


PA 
PD 


PC 
PB 


PA . PB = PC . PD 


கவனிக்க : 


வெட்டுத் துண்டுகளின் 

பொதுமுனை 

வெட்டும் புள்ளி , 
நாண்கள் வட்டத்திற்குள் வெட்டிக் கொண்டாலோ , வெளியே 
வெட்டிக் கொண்டாலோ , வெட்டுத் துண்டுகளைப் பெயரிடும் 

அவை ஒவ்வொன்றையும் வெட்டும் புள்ளியில் 
தொடங்கவும் . 


பொழுது 


படம் 7-81இல் வெட்டுத் துண்டுகள் PA , PB , PC , PD 
ஆகும் . AB , BP , CD , DP அல்ல . 


278 


பயிற்சி 7-2-13 


1. படம் 7-82இல் x இன் மதிப்பு யாது ? 


ற 


* 


6 


4 


படம் 7-82 . 


2. படம் 7-83 இல் 0 என்பது வட்ட மையம் . 


CC 


A 


O 


B 


D 


படம் 7.83 . 


OA . OB + OC . OD 
என்ன ? 


= 32 


எனில் , வட்டத்தின் ஆரம் 


279 


C 


3. படம் 7-84இல் நாண் 
AB- க்கு 

விட்டம் CD செங் 
குத்தாக உள்ளது . வட்டத் 
தின் ஆரம் 10 செமீ . வட்ட 
மையத்திலிருந்து 

நாணின் 
தொலைவு 6 செமீ எனில் , 
நாணின் அளவு என்ன ? 


A 


B 


D 


படம் 7-84 . 


4. படம் 7-85இல் CD இன் அளவு யாது ? 


4 


E 


A 
படம் 7-85 . 


விடைகள் 


( 1 ) 2 


( 2 ) 4 


( 3 ) 18 செமீ 


( 4 ) 6 


7-2-14 வெட்டுக்கோடும் தொடு கோடும் 

ஒரு வட்டம் வரைக . வட்டத்திற்கு வெளியே ஏதேனும் ஒரு 
புள்ளி ஐக் குறிக்க . இல் இருந்து ஏதேனும் ஒரு வெட்டுக் 
கோட்டுத் துண்டு ABC ஐ வரைக . அது வட்டத்தை வெட்டும் 


280 


புள்ளிகளை B , C என்க . A இல் இலிருந்து வட்டத்திற்கு AD 
என்ற தொடு கோட்டை வரைக . AC , AB , AD ஆகியவுற்றை 
அளந்து பின்வரும் அட்டவணையில் குறிக்க . 


D 


A 


B 


படம் 7-86 . 


ABC இன் வெவ்வேறு நிலைகளுக்கேற்ப இவ்வளவுகளை 
அட்டவணைப் படுத்துக . 


D 


B 


B 


A 


8 


படம் 7-87 . 


எண் . 


AC 


AB 


AD 


AC - AB 


AD2 


1 


2 . 


3 . 


281 


அட்டவணையிலிருந்து AC AB = AD ? என்பதைக் காண்க. 


எனவே , 


ஒரு வட்டத்திற்கு வெளியேயுள்ள ஒரு புள்ளியிலிருந்து 
ஒரு வெட்டுக் கோடும் ஒரு தொடு கோடும் வரையப்பட்டால் 
வெட்டுக்கோடு வட்டத்தில் உண்டாக்கும் வெட்டுத் துண்டு 
களினால் அமையும் செவ்வகத்தின் பரப்பளவு தொடு 
கோட்டுத் துண்டு அமைக்கும் சதுரத்தின் பரப்பளவிற்குச் 
சமம் . 


பயிற்சி 7-2-14 


++ 


1. படம் 7-88இல் LP தொடுகோடு . mLP எவ்வளவு ? 


4 


M 


55 


N 


o 


படம் 7-88 . 


2 
. 


படம் 7-89இல் PS தொடுகோடு . QR எவ்வளவு " 


. 


R 


8 


S 


படம் 7.89 . 


282 


படம் 7-90இல் C வட்டத்தின் மையம் . AE தொடுகோடு 
எனில் , வட்டத்தின் ஆரம் எவ்வளவு ? 


3 


B 


C 


E 


படம் 7.90 . 


4. படம் 7-91இல் XT தொடுகோடு . XY எவ்வளவு ? 


் 


116 


24 


* 


படம் 7-91 . 


விடைகள் 


( 1 ) 6 


( 2 ) 12 


( 3 ) 4.5 


( 4 ) 8 


7-3 . பகுமுறை வடிவ இயல் 
7-3.1 இரு புள்ளிகளுக்கு இடையேயுள்ள தொலைவு 

மெய்யெண் தளத்தில் வரிசைச் சோடிகளைக் குறிக்கும் 
முறையை முன் வகுப்பில் கற்றுக் கொண்டோம் இப்பொழுது 
இரு புள்ளிகளுக்கு இடையேயுள்ள தொலைவைக் காணும் முறை 
யைக் கற்போம் . 


283 


1. A ( xy , yx ) , B ( xg , ya ) என்ற இரு புள்ளிகளுக்கு 

இடையேயுள்ள தொலைவு 

AB ஐக் காண * அச்சுக்குச் செங்குத்தாக AP , BQ ஐ வரைக . 
BQ க்குச் செங்குத்தாக AC ஐ வரைக . 


AY 


B ( xz+ 32 ) 


அ ( 
330 


Ecc 


. 
P 


+ 


0 


ஒ 


X 


படம் 7.92 . 


OP = x1 ; PA 

y ; 0Q = xg ; QB = y9 
AC = PQ 

0Q - OP 
= x2 -- 31 
CB = QB - QC 

QB - PA 

= y2 - y1 
- ABC இல் m / C = 90 ° . 
பிதாகரஸ் தேற்ற்ப்படி 
AB2 = AC2 + CB2 

= ( x2 - x ) 2 + ( ) 2 - y ) 2 
AB = V ( x ) – xx )2 + ( y2 - y ) ? 

V ( x) – xp )2 + (y| - y2) 2 
AB = BA ஆதலால் 
(x , -x ) 2 + ( y2 - y|j ? = V (x - x2)2 + (pi - y2) 

- 2 


BA = 


| 


284 


A { x , y } க்கும் இடையே 


2. ஆதிப்புள்ளி 0 ( 0,0 ) க்கும் , 

யுள்ள தொலைவு 
OA = ( x - 0y2 + (y - 0 ) 2 

= { x2 + y? 


A ( 5,3 ) 


/ 


4 


(0,00 


y 


படம் 7.93 . 


எடுத்துக்காட்டு 1 : 

( 5 , --3 ) , ( 10 , 9 ) என்ற புள்ளிகளுக்கு இடையேயுள்ள 
தொலைவைக் காண்க . 


தீர்வு : 

உள்ன 
கொடுக்கப்பட்டுள்ள இரு புள்ளிகளுக்கு இடையே 
தொலைவு 


= V ( 10-5 ) 2 + [ 9 - ( - 3 ) ] 


12 


( 5 ) 2 + ( 12 ) 2 


25+ 144 


= 169 


= 13 . 


எடுத்துக்காட்டு 2 : 

P ( 3 , 2 ) . Q ( 8 , 7 ) எனில் , PQ எவ்வளவு ? 


285 


தீர்வு : 


PQ (8-3 ) 2 + ( 7- 2 ) 2 

( 5 ) 2 + ( 5 ) 2 

2 + 5 ) 
25 + 25 
50 
= 25X2 

52 


பயிற்சி 7-3.1 


பின்வரும் புள்ளிகளுக்கிடையேயுள்ள தொலைவைக் காண்க . 


1. ( 3,7 ) , ( -1 , 4 ) 


2. ( 0 , - 2 ) , ( - 3 , 1 ) 

1 
4 . 


3. ( -3 , -1 ) , ( 2 , 5 ) 


( 11 , 12 ) . ( ) 


5. ( m , 0 ) , ( n , 0 ) 


6. ( 0 , a ) , ( -b , 0 ) 


விடைகள் 


( 4 ) 2 


( 1 ) 5 ( 2 ) 312 ( 3 ) 061 
( 5 ) (m - n ) ( 6 ) 

( 6 ) Na2 + b2 


7.3.2 . கோட்டு வடிவங்கள் 


எடுத்துக்காட்டு 1 : 

( 1 , 0 ) , ( 3,3 ) , ( 5 , 0 ) என்ற உச்சிகளைக் கொண்ட 
முக்கோணம் எவ்வகை முக்கோணம் ? 


தீர்வு : 

A ( 1 , 0 ) , B ( 3 , 3 ) , C ( 5 , 0 ) என்க . 
AB = V ( 3 - 1 ) 2 + ( 3 - 0 ) 2 
= V ) 

( 2 ) 2 + ( 3 ) 2 
44 + 91 


13 


க X 11 


286 


BC = V ( 5 - 3 ) 2 + ( 0 - 3 ) 2 

( 2 ) 2 + ( -3) 2 
V 4 + 9 


។ 


= 13 


CA 


( 1 - 5 ) 2 + ( 0 - 0 ) 2 
V ( -42 


AB = BC என்பதால் - ABC ஓர் இரு சமபக்க முக்கோணம் ... 


எடுத்துக்காட்டு 2 : 

- ( 1 , 1 ) , ( 4 , 1 ) , ( 4 , 4 ) , ( 1 , 4 ) , 
கொண்ட நாற்கரத்தின் சுற்றளவு யாது ? 


என்ற 

உச்சிகளைக் 


T 


19 = 3 


தீர்வு : 

A ( 1 , 1 ) , B ( 4 , 1 ) . ( 4.4 ) , D ( 1 , 4 ) , என்க . 
AB = (4-1) 2 + ( 1-1) ( 3 ) 2 
BC = ( 4--4 )2 + ( 4-1)2 = ( 3 ) 2 = 9 = 3 
CD = V (1-4) 2 + ( 4-4) 2 ( -3 ) 2 = 19 = 3 
DA = 

V (1-1)2 + (1-4)2 = V ( -3) 2 = 19 = 3 


ABCD என்ற நாற்கரத்தின் சுற்றளவு = AB + BC + CD + DK 

= 3 + 3 + 3 + 3 
12 


பயிற்சி 7-3.2 


1. பின்வரும் உச்சிகளைக் கொண்ட முக்கோணம் எவ்வகை 
முக்கோணம் ? 


( i ) ( 0 , 1 ) , ( - 2 , 4 ) , ( -4 , 1 ) 
( ii ) ( 2 + 13 , 5 ) . ( 2 , 6 ) , ( 2 , 4 ) 


287 


2. பின்வரும் உச்சிகளைக் கொண்ட முக்கோணம் செங் 

கோண முக்கோணமா ? 
( i ) ( 3 , -2 ) , ( 1 , -2 ) , ( 1 , 2 ) 
( ii ) ( -2 , - 1 ) , ( -2 , - 4 ) , ( 3 , - 5 ) 


பின்வரும் வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகள் 
அமைக்கும் நாற்கரத்தின் சுற்றளவைக் காண்க . 
( i ) ( -2 , 1 ) , ( -2 , 4 ) , ( 1 , 4 ) , ( 1 , 1 ) 
( ii ) ( -5 , 1 ) ( - 5 , 3 ) , ( -1 , 3 ) , ( -1 , 1 ) 


விடைகள் 


1. ( i ) இருசமபக்க முக்கோணம் ( ii ) சமபக்க முக்கோணம் 
2. ( i ) ஆம் ( ii ) இல்லை 3. ( i ) 12 ( ii ) 12 


7-3-3 . கோட்டின் சமன்பாடு 


AB , X அச்சை வெட்டும் புள்ளி A என்றும் , Y அச்சை 
வெட்டும் புள்ளி B என்றும் கொள்வோம் . இக்கோடு X அச்சுடன் 


AY 


B 


B 


A 


Iy 


படம் 7-94 


உண்டாக்கும் கோணம் / XAB , இதன் சாய்வுக்கோணம் எனப் 
படுகிறது . இது 9 எனக் குறிக்கப்படுகிறது . மேலும் tan e இக் 
தோட்டின் சாய்வு எனப்படுகிறது . 


288 


* 





எனவே AB இன் சாய்வு , m = tase. AB , X அச்சில் 
ஏற்படுத்தும் வெட்டுத் துண்டு OA ( படம் 7-34 ) . Y அச்சில் 
ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டு OB . 
4Y 

1. A { xy , yi ) என்ற புள்ளியின் 

வழியாகச் செல்லும் கோட் 
டின் சாய்வு 

m என்க . 
P ( x , y ) 

அக்கோட்டின் 
மீதுள்ள புள்ளி என்றால் , 


yi 
- 1 


ஆகும் . 


y - y = m ( x - x , ) 


K 


48 

L 
y 
படம் 7-95 . 


என்பது அக்கோட்டின் சமன் 
பாடாகும் . 


2. A ( 0 , C ) என்ற புள்ளி வழியாகச் செல்லும் கோட்டின் 

சமன்பாடு y - c = m ( x - 0 ) 


( அ - து . ) 


y = mx + c 


ஆகும் . 


இச் சமன்பாட்டில் m என்பது கோட்டின் சாய்வு , C என்பது 
கோடு Y அச்சை ஆதிப் புள்ளியிலிருந்து வெட்டும் தொலைவு 
என்பதை ஒன்பதாம் வகுப்பில் படித்தோம் . 


8. A ( xy, yi ) B ( x2 , ye ) என்ற இரு புள்ளிகளின் வழியே 

செல்லும் கோட்டின்மீது P ( x , y ) என்ற புள்ளி உள்ளது 
என்க . 


y - y 
AP இன் சாய்வு m = 

x - 31 


y2 - y1 
AB இன் சாய்வு m = 

x2 = x1 


289 


AP , AB ஒரே கோடாதலால் , அவற்றின் சாய்வுகள் சமம் 


y - 
x -1 


y2 -11 
X2 -1 


எனவே AB இன சமன்பாடு . 


y2 - } 1 ( x - x ) 


y - 11 


x2 - 1 


இதனை y - y = m ( x - x ] ) ; 


m ( x- ) ( 


== 


y2 - 1 
x2 - 1 


எனக் 


கூறலாம் . 


எடுத்துக்காட்டு : 

( 2 , 3 ) , ( 7 , 8 ) , என்ற இரு புள்ளிகளின் வழியே செல்லும் 
கோட்டின் சமன்பாடு யாது ? 


தீர்வு : 
x = 2 , y 

8 என்க . 
8 

5 
எனவே கோட்டின் சாய்வு m = 

7 2 5 


3 , x2 


7 , y2 


( 2 , 3 ) , ( 7 , 8 ) ஆகிய இருபுள்ளிகளின் வழியே செல்லும் 
கோட்டின் சமன்பாடு ( y -y ) = m ( x - x ) 

அ - து , ( y - 3 ) = 1 ( x - 2 ) 


y = x + 1 


x - y + 1 = 0 


பயிற்சி 7-3-3 


பின்வரும் புள்ளிகள் வழியே செல்லும் கோட்டின் சமன்பாட்டைக் 

காண்க . 


* 1 . ( 2 , 3 ) , ( -1 , 6 ) 2. ( 3 , -2 ) , ( 5 , -3 ) 
3. ( -3 , -6 ) , ( -2, -1 ) 4. ( a , 0 ) , ( 0 , b ) 
M.X. - 19 


290 


விடைகள் 
1. * + y - 5 = 0 2. x + 2y + 1 = 0 
3. 5x - y + 8-10 4. * 

1 . 


7-8.4 . y = mx + , 

y = mx + c என்ற சமன்பாடு . m , C இன் மதிப்புகளுக்குத் 
தகுந்தாற்போல் வெவ்வேறு கோடுகளைக் குறிக்கும் . 


4y 


x 


ஆதிப்புள்ளி 0 ( 0 , 0 ) வழியாகச் 
செல்லும் கோடு Y அச்சில் 
வெட்டுத் துண்டை ஏற்படுத்துவ 
தில்லை . எனவே c = 0 ஆகை 

யால் ஆதிப்புள்ளி வழியாகச் 
+ செல்லும் கோட்டின் 

சமன் 
பாடு y = mx ஆகும் . 


A 


படம் .7-96 . 


AY 


H = G 


X அச்சுக்கு இணையாக உள்ள 
ஒரு கோட்டின் சாய்வுக் கோணம் 
0. எனவே , mi = tan e = 0 . 
எனவே X அச்சுக்கு இணை 
யாக உள்வ கோட்டின் சமன் 
பாடு y = c ஆகும் .. 


* 


Iy 
படம் 7-97 . 


AY 


8 . 


X -அச்சின் சாய்வுக் கோணம் 
0 ; Y அச்சில் 

வெட்டுத் 
துண்டு 0. எனவே X அச்சின் 
சமன்பாடு y = 0 ஆகும் , 


| = 0 X 


Y 


படம் 7-98 . 


291 


Iy 


Y அச்சிற்கு இணையாக 
உள்ள ஒரு கோட்டின் சமன் 
பாடு x = c ஆகும் . C என்பது 
அக்கோடு X அச்சில் ஏற்படுத் 
தும் வெட்டுத் துண்டாகும் . 


Y 
படம் 7-99 . 


5. Y அச்சின் சமன்பாடு X = 0 ஆகும் . 


AY 


*=0 


X 


O 


yy 


படம் 7-100 . 


இவற்றை நினைவில் கொண்டு கோடுகளின் சமன்பாடு 
களைக் காணலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 

சாய்வு 5 ஆகக் கொண்ட , ஆதிப்புள்ளி வழியாகச் செல்லும் 
கோட்டின் சமன்பாடு யாது ? 


292 


தீர்வு : 

சாய்வு , m = 5 

ஆதிப்புள்ளி 0 ( 0 , 0 ) இன் வழியாகச் செல்லும் கோட்டின் 
சமன்பாடு • y = mx 


எனவே ஆதிப்புள்ளியின் வழியாகச் செல்லும் இக்கோட்டின் 
சமன்பாடு y = 5x ஆகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 

Y அச்சில் - ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டு - 7 ஆகவும் X 
அச்சுக்கு இணையாகவும் உள்ள கோட்டின் சமன்பாடு யாது ? 


தீர்வு : 

Y அச்சில் வெட்டுத்துண்டு , c = = ? 


X அச்சுக்கு இணையாக உள்ள கோட்டின் சமன்பாடு • y = t • 
எனவே X அச்சுக்கு இணையாக உள்ள இக்கோ டின் சமன்பாடு 


) = - 7 . 


பயிற்சி 7-3.4 


1. பின்வரும் சாய்வைக் கொண்ட , ஆதிப்புள்ளி வழியாகச் 

செல்லும் கோட்டின் சமன்பாட்டைக் காண்க . 
( i ) 9 , ( ii ) -5 


2. Y அச்சில் பின்வரும் வெட்டுத்துண்டைக் கொண்டதும் X 
அச்சுக்கு இணையானதுமான கோட்டின் சமன்பாட்டைக் 
காண்க : 


( i ) 3 , ( ii ) -4 


3. X அச்சில் பின்வரும் வெட்டுத்துண்டைக் கொண்டதும் Y 

அச்சுக்கு இணையானதுமான கோட்டின் சமன்பாட்டைக் 
காண்க . 
( i) -15 , ( ii ) 10 


விடைகள் 
1. ( i ) y = 9x ( ii ) y = -5x 
2. (i) y = 3 ( ii ) y = .- 4 
3. ( i ) x = -15- ( ii ) x = 10 


293 


7-3-5 . சாய்வு , வெட்டுத்துண்டு காணல் 

ஒரு கோட்டின் சமன்பாடு y = mx + c எனக் கண்டோம் . 
இச்சமன்பாட்டிலிருந்து கோட்டின் சாய்வையும் , கோடு Y அச்சில் 
ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டையும் காணலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 

y = 3x - 8 என்ற கோட்டின் சாய்வினையும் அக்கோடு 
Y. அச்சில் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டையும் காண்க . 


தீர்வு : 

கோட்டின் சமன்பாடு y = 3x - 8 
இங்கு m = 3 ; -8 
எனவே கோட்டின் சாய்வு 3 ; 
Y அச்சில் வெட்டுத்துண்டு -8 ஆகும் . 


கோட்டின் சமன்பாடு ax + by + c = 0 என்றிருந்தால் 
அதை y = mx + c என்ற உருவத்திற்கு மாற்றி , கோட்டின் 
சாய்ைைவயும் Y அச்சில் வெட்டுத்துண்டையும் காணலாம் . 
எடுத்துக்காட்டு 2 : 

8x + 5y.- 7 = 0 என்ற கோட்டின் சாய்வையும் , அக் , 
கோடு Y அச்சில் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டையும் காண்க . 


தீர்வு : 
8x + 5y - 7 = 0 
- 5y == -8x + 7 . 

--8x + 7 
y = 

5 


y = x + 7 

c 


8 . 


இங்கு m = . 


5 ; 


7 
5 


எனவே கோட்டின் சாய்வு 


- 


8 
5 


을 


7 
Y அச்சில் வெட்டுத்துண்டு ஆகும் . 

5 


294 


பயிற்சி 7-3.5 


பின்வரும் சமன்பாடு குறக்கும் கோட்டின் சாய்வையும் 
அக்கோடு ஏற்படுத்தும் வெட்டுத் துண்டையும் காண்க . 


( 1 ) y = 8x - 5 ( 2 ) y = 3x +7 ( 3 ) y = 

( 3 ) y = - 9x 
( 4 ) 6x + 7y - 3 = 0 ( 5 ) -5.x + 4y - 2 = 0 
( 6 ) 7x - 9y 

9y = - 1 


விடைகள் 


( 2 ) 3,7 


( 1 ) 8 , - 5 

6 
( 4 ) 

7 


1 


3 
7 


2 


( 3 ) - 9 , - 3 

7 1 
( 6 ) 

9 9 


5 
4 


( 5 ) 


. 


7-4 . செயல் வடிவ இயல் 
7-4.1 . வட்டத்தின் 

மேலுள்ள 
தொடுகோடு வரைதல் 


ஒரு 


புள்ளியிலிருந்து 


நினைவு கூர்க : 


ஒரு வட்டத்தின் மேல் ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடு 
கோடும் , தொடு புள்ளியில் வரையப்பட்ட ஆரமும் ஒன்றுக் 
கொன்று செங்குத்தாக இருக்கும் . 


எடுத்துக்காட்டு : 

3 செமீ ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தின் மேலுள்ள ஒரு 
புள்ளியிலிருந்து அவ்வட்டத்திற்குத் தொடுகோடு வரைக . 


வரைமுறை : . 

1. 0 ஐ மையமாகக் கொண்டு 3 செமீ ஆரம் கொண்ட ஒரு 
வட்டம் வரைக . 


2. வட்டத்தின் மேல் A என்ற புள்ளியைக் குறித்து ஆரம் . 
OA ஐ வரைக . 


3. AX | OA இருக்குமாறு XAY ஐ வரைக . 


295 


இப்பொழுது XY வட்டத்திற்கு A என்ற புள்ளியில் வரையப் 
பட்ட தொடுகோடு ஆகும் . 


AX 


O 


3 செமீ A 


Vy 


படம் 7-101 . 


பயிற்சி 7-4.1 


1. 5 செமீ ஆரமுள்ள ஒரு வட்டம் வரைந்து அதன் மீதுள்ள ஒரு 

புள்ளியில் ஒரு தொடுகோடு வரைக . 


2 . 


12 செமீ விட்டம் கொண்ட ஒரு வட்டம் வரைக . அதில் ஒரு 
விட்டம் வரைக . விட்டத்தின் இரு முனைகளிலும் வட்டத் 
திற்குத் தொடுகோடுகள் வரைக . அவை இரண்டும் எவ்வாறு 
அமைகின்றன ? 


3. 


5.5 செமீ ஆரமுள்ள வட்டம் வரைக . அதில் 90 ° இல் 
வெட்டிக் கொள்ளுமாறு இரு விட்டங்கள் வரைக . அவற்றின் 
முனைகளிலிருந்து வட்டத்திற்குத் தொடுகோடுகள் வரைக , 
அத் தொடுகோடுகளால் அடைபடும் உருவம் யாது ? 


4. 4 செமீ ஆரமுள்ள வட்டம் வரைக . அவ் வட்டத்தில் 50 இல் 

வெட்டிக் கொள்ளுமாறு இரு விட்டங்கள் வரைக . அவற்றின் 
முனைகளிலிருந்து வட்டத்திற்குத் தொடுகோடுகள் வரைக . 
அத் தொடு கோடுகளால் அடைபடும் உருவம் யாது ? 


296 


விடைகள் 


( 2 ) இணை கோடுகள் ( 3 ) சதுரம் ( 4 ) சாய் சதுரம் 


7.4.2 . வட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியிலிருந்து 

வட்டத்திற்குத் தொடுகோடுகள் வரைதல் 


எடுத்துக்காட்டு : 
5 செமீ ஆரம் 

கொண்ட வட்டத்தின் மையத்திலிருந்து 
13 செமீ தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்குத் 
தொடு கோடுகள் வரைக . 


வரைமுறை : 

1. ஐ மையமாகக் 
ஒரு வட்டம் வரைக . 


கொண்டு 5 செமீ ஆரம் கொண்ட 


2. வட்டமையம் 0 விலிருந்து 13 செமீ தொலைவில் A 
என்ற புள்ளியைக் குறித்து , OA ஐ வரைக . 


3. OA இன் மையப்புள்ளி M ஐக் காண்க . 


4. M ஐ 


மையமாகவும் M0- ஐ ஆரமாகவும் கொண்ட 
வட்டவில்வரைக . அது முன் வரைந்த வட்டத்தை இருபுள்ளி 
களில் வெட்டுகிறது . அவற்றை X , Y என்க . 


5. A , X ஐயும் A , Y ஐயும் இணைக்க . 


இப்பொழுது AX . AY ஆகிய இரண்டும் கொடுக்கப்பட்ட 


வட்டத்திற்குத் தொடு கோடுகள் ஆகும் . 


AX , AY என்ற தொடு கோட்டுத் துண்டுகள் சர்வ சமம் என் 
பதைக் காண்க . இதைப் பிதாகரஸ் தேற்றத்தைப் பயன்படுத்திச் 
சரிபார்க்கலாம் . 


OA2 = AX2 + X02 


132 = AX2 + 52 


ஃ AX2 )= 132-52 = 169-25 = 144 


. 


AX 


144. 


= 12 செமீ 


291 


X 


M 


5 
செமீ 


படம் . 7-102 


பயிற்சி 7-4.2 


* . 3 செமீ ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 8 செமீ 

தொலைவிலுள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு இரு 
தொடுகோடுகள் வரைக . 


2. 4 செமீ ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 9 செமீ 

தொலைவிலுள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு இரு 
தொடு கோடுகள் வரைக . வெளிப்புள்ளியிலிருந்து தொடு 
புள்ளி வரை உள்ள இரு தொடு கோட்டுத் துண்டுகளின் 
நீளங்களை அளந்து எழுதுக . 


3. 6 செமீ விட்டம் கொண்ட வட்டத்தின் மையத்திலிருந்து 

5 செமீ தொலைவிலுள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 
இரு தொடு கோடுகள் வரைக . தொடு கோட்டுத் துண்டு 
களின் தீளங்களை அளந்து எழுதுக . கணக்கிடுதலின் மூலம் 
சரிபார்க்க . 


4 
. 


12 செமீ விட்டங்கொண்ட வட்டத்தின் மையத்திலிருந்து 
10 செமீ தொலைவிலுள்ள ஒரு புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 
இரு தொடு கோடுகள் வரைக . தொடு கோட்டுத் துண்டு 
களின் நீளங்களை அளந்து எழுதுக . கணக்கிடுதலின் மூலம் 
சரிபார்க்க . 


298 


7.4.3 . முக்கோணம் வரைதல் ! 

முக்கோணங்கள் வரையும் முறையை முன் வகுப்புகளில் 
கற்றுக் கொண்டோம் . இப்பொழுது சில சிறப்பான முக்கோணங் 
கள் வரையும் முறையைக் காண்போம் . 


1 . 


2 . 


மையக் கோணம் வட்டக் கோணத்தைப்போல் இரு. 
மடங்கு ” ; 
“ இரு சமபக்க முக்கோணங்களில் அடிக் கோணங்கள் 
சர்வ சமம் என்ற இரு தேற்றங்களைப் பயன்படுத்து 
வோம் . 


ஒரு முக்கோணத்தின் ( i ) அடிப்பக்கம் , ( ii ) அடிப்பக் 
கத்திற்கு எதிரேயுள்ள கோணம் , ( iii ) அடிப்பக்கத்திற்கு 
எதிரேயுள்ள உச்சியிலிருந்து அடிப்பக்கத்திற்கு வரையப் 
பட்ட செங்குத்துக் கோட்டுத்துண்டு ஆகிய மூன்று அளவு 
களைக் கொண்டு முக்கோணம் வரைதல் 


எடுத்துக்காட்டு : 

A ABC இல் , AB = 4 செமீ , m / C = 60 ° , C இல் இருந்து 
AB க்கு வரையப்பட்ட செங்குத்துக் கோட்டுத் துண்டின் அளவு 
CAL = 3 செமீ எனில் முக்கோணத்தை வரைக . 


வரைமுறை - 

1 . உதவிப்படம் வரைந்து , கொடுத்துள்ள அளவுகளைக் 
குறிக்க . in / ACB = 60 , ஃ m / A0B = 2x 60 = 120 . எனவே , 
இரு சம பக்க முக்கோணம் OAB இல் 111 / BAO 30 " . 


2. AB = 4 செமீ இருக்குமாறு AB ஐ வரைக . 


3. m / BAP = 30 ° இருக்குமாறு A0 ஐ வரைக . 


4. AB இன் மையக் குத்துக்கோட்டை வரைக , 
AP ஐ 0 இல் வெட்டட்டும் . 


அது 


5. 0 ஐ மையமாகக்கொண்டும் OA ஐ ஆரமாகவும் கொண்டும் 
AB ஐ வரைக . 


8 .. Q ஐ மையமாகக் கொண்டு 3 செமீ ஆரம் கொண்ட ஒரு 
வட்டவில் வரைக . அது Q0 ஐ வெட்டும் புள்ளி R என்க .. 


299 


7. .R இன் வழியாக QR க்குச் செங்குத்தாக CR ஐ வரைக . 
அது AB ஐ இரு புள்ளிகளில் வெட்டுகிறது . அவை C , C , என்க . 


60 


1200 


30 


B 


R 


Ci 


7P 


130 


A 


B 


டம் 7-103 . 


8. AC , BC , AC , BC ஆகியவற்றை வரைக . 


இப்பொழுது , ( ABC . ABC ) ஆகிய இரு முக்கோணங்கள் 
அமைகின்றன . இரண்டும் கொடுக்கப்பட்ட அளவுகளின் படி 
அமைந்துள்ளன . 


பயிற்சி 7-4.3 


1. அடிப்பக்க அளவு 6 செமீ . அதற்கு எதிரேயுள்ள உச்சிக் 

கோணத்தின் அளவு 70 ° ; உச்சியிலிருந்து வரையப்பட்ட 
செங்குத்துக் கோட்டுத் துண்டின் அளவு 4.5 செமீ ஆகிய 
அளவுகளைக் கொண்ட முக்கோணம் வரைக . அதன் பரப் 
பளவைக் காண்க . 


300 


2. AB = 4 செமீ , m / C = 50 , CD I AB , CD = 4 செமீ 

ஆகிய அளவுகளைக் கொண்ட A ABC ஐ வரைக . அதன் 
மற்ற இரு பக்கங்களின் அளவுகளைக் காண்க . 


3. அடிப்பக்க அளவு 5 செமீ . அதற்கு எதிரேயுள்ள உச்சிக் 

கோண அளவு 65 ° அடிப்பக்கத்திற்கு எதிரேயுள்ள உச்சி 
யிலிருந்து வரையப்பட்ட செங்குத்துக் கோட்டுத் துண்டின் 
அளவு 3.5 செமீ ஆகிய அளவுகளைக் கொண்ட ஒரு முக் 
கோணம் வரைக . அதன் மற்ற இரு கோணங்களின் அளவு 
களைக் காண்க . 


- 


4. IXY 4-5 செமீ , m / Z = 80 ° , ZAI XY , ZA = 4.2 செமீ 

ஆகிய அளவுகளைக் கொண்ட ஒரு முக்கோணம் வரைக . 
Z லிருந்து வரையப்படும் மையக் கோட்டுத் துண்டின் 
அளவைக் காண்க . 


7-4.4 . முக்கோணம் வரை தல் 11 

ஒரு முக்கோணத்தின் ( i ) அடிப்பக்கம் ( ii ) அடிப்பக்கத் . 
திற்கு எதிரேயுள்ள கோணம் ( iii ) அடிப்பக்கத்திற்கு எதிரே 
யுள்ள 

உச்சியிலிருந்து அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் 
மையக்கோடு ஆகிய மூன்று 

அளவுகளைக் கொண்டு 
முக்கோணம் வரைதல் 


எடுத்துக்காட்டு : 

AB = 5 செமீ , m / C = 45 ; C இல் இருந்து AB- க்கு 
வரையப்படும் மையக் கோட்டுத்துண்டின் அளவு 4 செமீ ஆகிய 
அளவுகளைக் கொண்ட A ABC ஐ வரைக . 


வரைமுறை : 

1. உதவிப் படம் வரைந்து கொடுத்துள்ள அளவுகளைக் 
குறிக்க , 


2. AB = 5 செமீ உள்ளவாறு AB ஐ வரைக . 


3. வட்டக்கோண அளவு 45 ° கொண்ட AB ஐ வரைக . 


4. AB இன் மையப்புள்ளி Dஐ மையமாகவும் 4 செமீஐ ஆர 
அளவாகவும் கொண்ட வட்ட வில் வரைக . இவ் வட்ட வில் 
AB ஐ இரு புள்ளிகளில் வெட்டுகிறது . அவை C, C ) என்க . 


301 


5. AC . BC , AC ,. BC , ஆகியவற்றை வரைக . 

இப்பொழுது - BC , MBC ) ஆகிய இரு முக்கோணங்களும் 
கொடுக்கப்பட்ட அளவுகளின்படி அமைந்துள்ளன . 


90 


A 


B 


Ci 


45 ° 


A 


D 


B 


X 


படம் 7.104 . 


பயிற்சி 7-4.4 


1. அடிப்பக்கம் 7 செமீ , அதற்கு எதிரேயுள்ள உச்சிக்கோணத் 

தின் அளவு 60 ° ; அடிப்பக்கத்திற்கு எதிரேயுள்ள உச்சியி 
லிருந்து வரையப்படும் மையக் கோட்டுத் துண்டின் அளவு 
6 செமீ ஆகிய அளவுகளுள்ள முக்கோணம் வரைக . 


2 
. 


5.5 செமீ அளவுள்ள அடிப்பக்கத்திற்கு எதிரேயுள்ள உச்சிக் 
கோணத்தின் அளவு 50 ° . அவ்வுச்சியிலிருந்து வரையப் 
படும் மையக் கோட்டுத் துண்டின் அளவு 4.5 செமீ . இவ் 
வளவுகளைக் கொண்ட முக்கோணம் வரைக . அதன் மற்ற , 
இரு பக்கங்களை அளந்து எழுதுக . 


302 


3. XY = 6.2 செமீ , mZZ = 80 ; Z இல் இலிருந்து XY க்கு 

வரையப்பட்ட மையக் கோட்டுத் துண்டின் அளவு 4.6 செமீ 
ஆகிய அளவுகள் கொண்ட முக்கோணம் வரைக . அதன் 
மற்ற இரு கோணங்களின் அளவுகளைக் காண்க . 


-4 . 8.5 செமீ அளவுள்ள அடிப்பக்கத்திற்கு எதிரே உள்ள 

உச்சிக்கோணத்தின் அளவு 120 ° . அவ்வுச்சியில் இருந்து 
வரையப்படும் மையக் கோட்டுத் துண்டின் அளவு 2 செமீ . 
இவ்வளவுகளைக் கொண்ட முக்கோணம் வரைக . அதன் 
மற்ற இரு பக்கங்கள் . இரு கோணங்கள் ஆகியவற்றை 
அளந்து எழுதுக . 


குறிப்பு : 


240 ) 


120 


1130 


30 


120 ° 


படம் 105 . 


7-4.5 . பெரிதாக்குதல் : முக்கோணங்கள் 

இரு முக்கோணங்களில் ஒத்த முக்கோணங்களின் அளவு 
கள் சமமானால் ஒத்த பக்கங்களின் அளவுகளின் விகிதங்கள் 
சமம் ” என்ற வடிவொத்த முக்கோணங்களைப் பற்றிய தேற்றத் 
தைப் பயன்படுத்தி , முக்கோணங்களைப் பெரிதாக்கும் முறை 
யைக் கற்றுக் கொள்வோம் . 


எடுத்துக்காட்டு : 
ேசெமீ , 4 செமீ , 5 செமீ 

பக்க அளவுகள் கொண்ட 
முக்கோணத்தை வரைந்து , பக்க அளவுகள் இதைப்போல் இரு 
மடங்கு உள்ளவாறு முக்கோணத்தைப் பெரிதாக்குக . 


303 


வரை முறை : 

1 , AB 6 செமீ , BC = 4 செமீ , CA = 5 செமீ உள்ள 
வாறு / ABC ஐ வரைக . 


* 2 . 


. 

A ஐ வடிவொப்புமை மையமாகக்கொண்டு AB , AC ஐ 
. 


வரைக . 


3. AB இல் AQ = 12 செமீ உள்ளவாறு Q ஐக் குறிக்க . 


4 . 


AC இல் AR = 10 செமீ உள்ளவாறு R ஐக் குறிக்க . 


5. QR ஐ வரைக . 


இப்பொழுது / AQR இன் பக்க அளவுகள் AABC இன் பக்க , 
அளவுகளைப்போல் இருமடங்காகும் . 


5 செமீ 


4 
செமீ 


5 செமீ 


6 செமீ 


6 செமீ 


B 


படம் 7.106 . 


QR = 2 x BC = -2 x 4 = 8 செமீ ; OR = BC என்பன 
வற்றைக் காண்க . 


பயிற்சி 7-4-5 


பின்வரும் அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணம் வரைந்து . 
கொடுக்கப்பட்ட விகிதப்படி 

விகிதப்படி பெரிதாக்கப்பட்ட முக்கோணம் 
வரைக . 


1. 3 செமீ பக்க அளவுகள் கொண்ட சமபக்க முக்கோணம் ; . 

பக்க அளவுகள் 3 மடங்கு . 


304 


. பக்க அளவுகள் 5 , 5 , 4 அலகுகள் கொண்ட இரு சமபக்சு 

முக்கோணம் . இதன் பக்கங்களும் பெரிதாக்கப்பட்ட முக் 
கோணத்தின் ஒத்த பக்கங்களும் கொண்டுள்ள விகிதம் 1 : 2 . 


3. 3 செமீ , 4 செமீ , 5 செமீ பக்க அளவுகள் கொண்ட செங் 

கோண முக்கோணம். இதன் பரப்பளவைப்போல் 4 மடங்கு 
பரப்பளவு கொண்ட முக்கோணம் . 


4. பக்க அளவுகள் 2 , 3 , 4 அலகுகள் கொண்ட முக்கோணம் . 

இதன் பரப்பளவிற்கும் பெரிதாக்கப்பட்ட முக்கோணத்தின் 
பரப்பளவிற்கும் இளடயே உள்ள விகிதம் 1 : 9 


7-46 . பெரிதாக்குதல் : கோட்டு உருவங்கள் 


எடுத்துக்காட்டு : 

பக்க அளவுகள் 1 : 2 என்ற விகிதத்தில் உள்ளவாறு பின் 
கண்ட அளவுகள் கொண்ட ABCD என்ற நாற்கரத்தைப் பெரி 
தாக்குக . AB = 4 செமீ , BC = 2.5 செமீ , CD = 1.5 செமீ , 
DA 3.5 செமீ , mLA 50 ° . 


வரைமுறை : 

1. உதவிப் படம் வரைந்து கொடுத்துள்ள அளவுகளைக் 
" குறிக்க . 


50 , 


2. AB = 4 செமீ , mLA = 

AD = 3.5 செமீ , 
..BC = 2.5 செமீ , DC = 1 : 5 செமீ ஆகிய அளவுகள் கொண்ட 
ABCD என்ற ஒரு நாற்கரம் வரைக . 


3. A ஐ வடிவொப்புமை மையமாகக் கொண்டு AB , AC , 


AD ஐ வரைக . 


4. AB இல் AB = BQ என்றவர்று Q ஐக் குறிக்க . 


5. AC இல் AC = CR என்றவாறு R ஐக் குறிக்க. 


8. AD இல் AD = DS என்றவாறு S ஐக் குறிக்க . 


7. QR , RSஐ வரைக . 


305 


இப்பொழுது நாற்கரம் AQRS , நாற்கரம் ABCD ஐப்போல் 
இருமடங்கு பக்க அளவுகள் கொண்டதாகும் . 


IR 


A 


B 


QQ 


படம் 7-107 . 


A ) = 2 AB = 2 x 4 = 8 செமீ ; 
AS = 2 AD = 2 x 3.5 = 7 செமீ ; 

; 
QR = 2 BC = 2 x 2.5 = 5 செமீ ; 
RS = 2 CD = 2 x 1.5 

1.5 = 3 செமீ ; 


QR || BC ; RS || CD என்பனவற்றைக் காண்க . 


பயிற்சி 7-4-6 


பின்வரும் அளவுகள் கொண்ட ஒரு நாற்கரம் வரைந்து , 
கொடுக்கப்பட்ட விகிதப்படி பெரிதாக்கப்பட்ட நாற்கரம் வரைக . 


1. 3 செமீ பக்க அளவுகள் கொண்ட சதுரம் ; பக்க அளவுகள் 

9 மடங்கு . 


2. நீளம் 4 செமீ , அகலம் 3 செமீ கொண்ட செவ்வகம் . 

செவ்வகத்தின் பக்கங்களும் பெரிதாக்கப்பட்ட செவ்வகத்தின் 
ஒத்த பக்கங்களும் கொண்டுள்ள விகிதம் 1 : 2 . 


3. பக்க அளவுகள் 5 செமீ , 3 செமீ கொண்ட ஓர் இனைா 

கரத்தின் ஒரு கோணத்தின் அளவு 60 ° இதன் பரப்பளவைப் 
போல் 4 மடங்கு பரப்பளவு கொண்ட இணைகரம் . 
M.X .-- 20 


306 


RS = 


PQRS என்ற நாற்கரத்தில் PQ 

PQ = 3 செமீ , QR = 4 செமீ , 
5 செமீ , SP = 6 செமீ , RP = 5 செமீ . இதன் பரப் 
பளவுக்கும் பெரிதாக்கப்பட்ட நாற்கரத்தின் பரப்பளவுக்கும் 
உள்ள விகிதம் 1 : 4 . 


7-4.7 . முக்கோணத்தின் சுற்று வட்டம் வரைதல் 


நினைவு கூர்க . 

ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் மையக் குத்துக் 
கோடுகள் ஒரு புள்ளி வழியே செல்லுகின்றன . இப் புள்ளி சுற்று 
வட்ட மையம் எனப்படுகிறது 


எடுத்துக்காட்டு : 

8 செமீ , 5 செமீ , 7 செமீ பக்க அளவுகள் கொண்ட ஒரு . 
முக்கோணத்தின் சுற்று வட்டம் வரைந்து அதன் ஆரத்தின் 
அளவைக் காண்க . 


வரைமுறை : 

1. AB = 8 செமீ , BC 5 செமீ , AC = 7 செமீ ஆகிய 
அளவுகள் கொண்ட 1 ABC ஐ வரைக . 


2. AB , BC ஆகியவற்றின் மையக் குத்துக் கோடுகள் 
வரைக . அவை சந்திக்கும் புள்ளி S என்க . 


3. S ஐ மையமாகவும் , SA ஐ ஆரமாகவும் கொண்டு ஒரு 
வட்டம் வரைக . இவ் வட்டம் B , C இன் வழியாகச் செல்லுகிறது .. 


4 செமீ 


IS 


B 


படம் 7-108 . 


307 


) 


இதுவே - ABC இன் சுற்று வட்டமாகும் . ( SA = SE = SC 
என்பதைக் காண்க ) சுற்று வட்ட ஆரம் SA 4 செமீ . 


-கவனிக்க .. 


குறுங்கோண முக்கோணத்தில் முக்கோணத்திற்கு உள்ளும் , 
செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் மையத்திலும் , விரி 
கோண முக்கோணத்தில் முக்கோணத்திற்கு வெளியிலும் சுற்று 
வட்ட மையம் அமையும் . 


பயிற்சி 7-4-7 


பின்வரும் அளவுகள் கொண்ட முக்கோணத்தின் 
வட்டம் வரைந்து அதன் ஆரத்தின் அளவைக் காண்க . 


சுற்று : 


1 . பக்க அளவுகள் 4.5 , 6 அலகுகள் . 
2. AABC இல் AB 7 செமீ , BC = 6 செமீ , m / B = 45 ° . 
3. APQR இல் PQ = 5 செமீ , PR = 4.5 செமீ , mZP = 100 ° . 


- 


-4 . XYZ இல் XY = 8 செமீ , XZ = 6 செமீ , mLX = 90 ° . 


7-4-8 . முக்கோணத்தின் உள்வட்டம் வரைதல் 


நினைவு கூர்க . 

ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் இருசம 
வெட்டிகள் ஒரு புள்ளி வழியே செல்லுகின்றன . இப்புள்ளி உள் 
வட்டமையம் எனப்படுகிறது . 


எடுத்துக்காட்டு : 

6 செமீ , 7 செமீ , 8 செமீ பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக் 
கோணத்தின் 

உள்வட்டம் வரைக . உள்வட்ட ஆரத்தின் 
அளவைக் காண்க . 


வரைமுறை : 

1. AB = 8 செமீ , BC = 7 செமீ , AC = 6 செமீ ஆகிய 
அளவுகள் கொண்ட AABC ஐ வரைக . 


2. LA , B ஆகியவற்றின் இரு சமவெட்டிகள் வரைக .. 
அவை சந்திக்கும் புள்ளி 1 என்க . 


308 


3. 1 இல் இருந்து AB க்குச் செங்குத்துக்கோடு வரைக 
அது AB ஐ வெட்டும் புள்ளி D என்க . 


FA 


E 


A 


B 


படம் 7-109 . 


4. I ஐ மையமாகவும் , ID ஐ ஆரமாகவும் கொண்டு ஒரு 
வட்டம் வரைக . இவ் வட்டம் BC ஐ E யிலும் , AC ஐ F யிலும் 
தொடுகிறது . இதுவே A ABC இன் உள் வட்டம் ஆகும் . 

உள்வட்ட ஆரம் = ID = 2 செமீ . 
[ ( i ) ID = IE = IF , ( ii ) AD 

- ( AF ; BD = BE ; CE = CF " 
என்பனவற்றைக் காண்க . ) 

பயிற்சி 7-4.8 
பின்வரும் அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் உள் 
வட்டம் வரைந்து அதன் ஆரத்தின் அளவைக் காண்க . 
1. பக்க அளவுகள் 5 , 7 , 9 அலகுகள் . 
2. A ABC இல் AB = 10 செமீ , mZA = 40 ° , mz B = 50 ° .. 
3. A PQR இல் PR = 12 செமீ , mZP = mzR = 40 ° . 
4. A XYZ இல் XY = YZ = Zx = 9 செமீ . 

பாடச் சுருக்கம் 
1. இரண்டு முக்கோணங்கள் சர்வசமமாக இருக்க நிபந் . 
தனைகள் : 

( அ ) பக்கம் , கோணம் , பக்கம் ( ஆ ) கோணம் , பக்கம் , 
கோணம் ( இ ) . பக்கம் , பக்கம் , பக்கம் ( ஈ) கர்ணம் , பக்கம் 
( செங்கோண முக்கோணங்களானால் ) 


309 


2. ஒரு முக்கோணத்தின் உச்சியிலிருந்து எதிர்ப்பக்கங் 
களுக்கு வரையப்படும் செங்குத்துக் கோடுகள் சந்தித்துக் 
கொள்ளும் புள்ளி செங்கோட்டு மையம் ஆகும் . 

உச்சிகளையும் , எதிர்ப்பக்கங்களின் நடுப்புள்ளிகளையும் 
சேர்க்கும் கோடுகள் சந்திக்கும் புள்ளி முக்கோண மையம் 
ஆகும் . 

கோணங்களை இரு சமக்கூறிடும் கோடுகள் சந்தித்துக் 
கொள்ளும் புள்ளி முக்கோணத்தின் உள் வட்ட மையம் ஆகும் . 

முக்கோணத்தின் பக்கங்களின் மையக் குத்துக்கோடுகள் 
சந்திக்கும் புள்ளி சுற்று வட்ட மையம் ஆகும் . 


3. வட்டங்கள் 
( அ ) ( i ) சர்வசம நாண்கள் வட்ட மையத்திலிருந்து சம 

தொலைவில் உள்ளன . 
( ii ) வட்ட மையத்திலிருந்து சமதொலைவில் உள்ள 

நாண்கள் சர்வசமம் . 
( iii ) சர்வசம நாண்கள் சமவிற்களை வெட்டும் . 

( iv ) சர்வசமவிற்கள் சமநாண்களை உண்டாக்கும் . 
( ஆ ) ( j ) அரைவட்டத்திலுள்ள கோணம் செங்கோணம் 
( ii ) ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்க் கோணங்கள் மிகை 

நிரப்புக் கோணங்கள் . 
இ ) ( i ) ஒரு வட்டத் துண்டில் உள்ள வட்டக் கோணங்கள் 

சர்வசமம் . 
( ii ) மையக் கோணத்தின் அளவு வட்டக் கோணத்தின் 

அளவைப்போல இருமடங்கு . 
( ஈ ) ( i ) தொடுகோடும் தொடு புள்ளி வழியே செல்லும் 

ஆரமும் ஒன்றுக்கொன்று செங்குத்து . 
( ii ) ஒரு வட்டத்திற்கு வெளியேயுள்ள புள்ளியிலிருந்து 

வட்டத்திற்கு வரையப்படும் இரு தொடுகோட்டுத் 
துண்டுகளும் சர்வசமம் . அவை வட்ட மையத்தில் 

அமைக்கும் கோணங்கள் சர்வசமம் . 
( iii ) தொடுகோடும் , தொடுபுள்ளி வழியே செல்லும் 

நாணும் அமைக்கும் கோணம் , அதற்கு எதிரேயுள்ள 
வட்டத்துண்டில் உள்ள வட்டக்கோணத்திற்குச் 
சர்வசமம் . 


. 


; 


10 


( உ ) இரு தொடு வட்டங்களில் , தொடுபுள்ளியும் , வட்ட . 

மையங்களும் ஒரே கோட்டில் அமையும் . 
( ஊ ) இரு நர்ண்கள் ஒன்றையொன்று வெட்டிக்கொள்ள 
உண்டாகும் வெட்டுத்துண்டுகளால் 

அமையும் 
செவ்வகங்களின் பரப்பளவுகள் சமம் . 


4. ஒத்தகோண அளவுகளைக் கொண்ட முக்கோணங்கள் 
வடிவொத்த முக்கோணங்கள் எனப்படுகின்றன . அவற்றில் ஒத்த . 
பக்கங்களின் அளவுகளின் விகிதங்கள் சமம் . 


முக்கோணங்களின் பக்கங்கள் 1 : m என்ற விகிதத்தில் இருந் " 
தால் அவற்றின் பரப்பளவுகள் 12 : m2 என்ற விகிதத்திலிருக்கும் ... 


5 . ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் அளவின் 
வர்க்கம் செங்கோணப் பக்கங்களின் அளவுகளின் வர்க்கங்களின் 
டுதலுக்குச் சமம் . 


1 


1 


6. ( அ ) A ( xy , yx ) , B ( x2 , ya ) என்ற புள்ளிகள் இடையே 

தொலைவு = V ( x , - xy ) 2 + ( y2 - y ) 2 
( ஆ ) ( x , y ) , ( x2 , y2 ) என்ற புள்ளிகளைச் சேர்க்கும் 

கோட்டின் 
( i ) சாய்வு , m = 

2- y1 

X2-31 
( ii ) சமன்பாடு ( y - y ) = m ( x - x ] ) 


( இ ) ( i ) ஆதிப்புள்ளி வழியே செல்லும் கோட்டின் சமன் 

பாடு y = mx 
( ii ) X அச்சிற்கு இணையான கோட்டின் சமன்பாடு 

y = C 
( iii ) Y அச்சிற்கு இணையான கோட்டின் சமன்பாடு 


( ஈ ) ( i ) y = mx + c என்பதன் சாய்வு = m ; வெட்டு = ¢ 
( ii ) ax + by + c = 0 என்பதன் சாய்வு = - 

0 என்பதன் சாய்வு = - 
வெட்டு = --- 


sil 


தன்னறிவுச் சோதனை-1 
1. AABC இல் AD I BC எனில் , AB2 - BD2 = AC2- CD2 
எனக்காட்டுக . 

2. படம் 7-110 இல் m 2 OCB == 40 ° எனில் , m / ADC , 
m / AOC எவ்வளவு ? 


D 


B 


A 


C 


படம் 7.110 . 


3 . 12 செமீ , 13 செமீ ஆரம் கொண்ட இரு பொது மைய 
வட்டங்களுள் ஒன்றின் நாண் மற்றொன்றின் தொடு கோடாக 
அமைகிறது எனில் நாணின் நீளம் என்ன ? 

4. 2.5 செமீ விட்டமுள்ள 3 வட்ட நாணயங்கள் ஒவ் 
வொன்றும் மற்ற இரண்டையும் தொடுமாறு வைக்கப்பட்டால் 
அவற்றின் தொடு புள்ளிகளால் அமையும் முக்கோணத்தின் பக்க 
அளவுகள் யாவை ? 

5. ( 3 , 3 ) , ( 3.6 ) , ( 6 , 3 ) ஆகிய உச்சிகளைக்கொண்ட 
முக்கோணம் எவ்வகை முக்கோணம் ? அதன் சுற்றளவு யாது ? 

6. ஒரு கோட்டின் சாய்வு விகிதம் 6 , அக்கோடு Y அச்சில் 
ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டு - 3 எனில் அதன் சமன்பாடு யாது ? 
அக் கோட்டிற்கு இணையாக ஆதிப் புள்ளி வழியாகச் செல்லும் 
* கோட்டின் சமன்பாடு யாது ? 

விடைகள் 
( 2 ) 40 ° , 80 ° ( 3 ) 10 செமீ ( 4 ) பக்க அளவு 1.25 செமீ 
கொண்ட சமபக்க முக்கோணம் ( 5 ) செங்கோண முக்கோணம் . 
8 + 3 12 


312 


தன்னறிவுச் சோதனை -2 


1. 13 செமீ விட்டம் கொண்ட வட்டத்தின் மையத்திலிருந்து 
11 செமீ தொலைவிலுள்ள ஒரு புள்ளியில் இருந்து வட்டத்திற்கு 
இரு தொடு கோடுகள் வரை க . தொடு கோட்டுத் துண்டுகளின் 
நீளங்களை அளந்து எழுதுக . 

2. 6.5 செமீ அளவுள்ள அடிப்பக்கத்திற்கு . எதிரே உள்ள 
உச்சிக் கோணத்தின் அளவு 55 ° . அவ்வுச்சியிலிருந்து வரையப் 
படும் மையக் கோட்டுத்துண்டின் அளவு 5 செமீ . இவ்வளவு 
களைக்கொண்ட முக்கோணம் வரைக . அதன் மற்ற இருபக்கங் 
களை அளந்து எழுதுக . 


3. 4 செமீ பக்க அளவுகள் கொண்ட சாய்சதுரத்தின் ஒரு 
மூலை விட்டத்தின் அளவு 6 செமீ . பக்கங்களின் அளவுகள் இரு . 
மடங்கு உள்ளவாறு இச்சாய்சதுரத்தைப் பெரிதாக்குக . 

4. ஒரு முக்கோணத்தின் இருபக்க அளவுகள் 6.5 செமீ , 
8 செமீ . அவற்றிற்கு இடையே உள்ள கோணத்தின் அளவு 110 ° 
இம் முக்கோணம் வரைந்து அதன் சுற்று வட்டத்தை வரைக . 
வட்டத்தின் ஆரத்தை அளந்து எழுதுக . 


தேர்வுக்கு அன்று 
கணித மன்றம் - மேடை 6 


ஒருவழிப் பாதைகள் 

ஆய்லர் ஒரு மாபெரும் கணித மேதை எனப் பார்த்தோம் . 
அவரிடம் பின்வரும் கேள்வி கேட்கப்பட்டது . கோனிக்கபெர்க் 
என்ற ஊரிலுள்ள ஏழு பாலங்கள் ஒவ்வொன்றையும் ஒரே ஒரு 
முறை கடந்து ஊர் முழுவதும் சென்று பார்க்கமுடியுமா ? 


A 


பிரேஜர்ஆறு 


1 


L 


B 


படம் 7.111 . 


313 


இவ் வினாவை ஆய்லர் கீழ்க்காணும் கணித வரையாக 
மாற்றி விடை காண முற்பட்டார் . 

A 


L 


A 


B 


படம் 7-112 . 


நாமும் அவர் வழியே இப் புதிருக்கு விடை காண்போம் . 


கீழ்க்காணும் கணித வரைகளை ஆய்க . 


INDO 


படம் 7.113 . 


இவை ஒவ்வொன்றின் உச்சியிலும் எத்தனை கோடுகள் 
சந்திக்கின்றன ? இவற்றின் ஒருவழிப் பாதைகள் அமைக்க. 
இயலுமா எனச் சோதிக்க . 


ப 


மேற்கண்ட உருவங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு கோடு அதிகப் 
படுத்துவோம் . 


EZXDX 


படம் 7.114 : 


314 


மீண்டும் ஒரு வழிப்பாதைகள் இவ்வுருவங்களில் அமைக்க 
முடியுமா என ஆய்க . முதல் 4 உருவங்களில் முடியாது எனவும் 
கடைசி உருவத்தில் முடியும் எனவும் காண்க . 


உருவம் 


ஒற்றை 
உச்சிகள் 


இரட்டை 
உச்சிகள் 


ஒரு வழிப் 


பாதை 


1 


2 


4 


உண்டு 


2 


5 


உண்டு 


லல 


2 


2 


உண்டு 


4 


2 


2 


உண்டு 


5 


2 


2 


உண்டு 


6 


4 


4 


இல்லை 


7 


4 


3 


இல்லை 


8 


4 


1 


இல்லை 


9 


4 


-2 


இல்லை 


10 


0 


5 


உண்டு 


இவற்றினின்று ஆய்லர் கண்ட முடிவு 2 க்குமேல் ஒற்றை 
உச்சி உள்ள கணித வரைகளில் ஒரு வழிப் பாதை அமைக்க 
இயலாது என்பதாகும் . இதன் அடிப்படையில் கோனிக்சுபெர்க் 
புதிரை விடுவிக்க . 


8. வரைபடங்கள் 


8-1-1 . வரைபடம் : y = x2 வடிவம் 

y = x2 , x , y = R என்ற இருபடி ஓர் உறுப்புச் சார்பின் வரை 
படம் வரையறுக்கு 0 , + 1 , + 2 , + 3 , + 4 , ... என்ற மதிப்பு 
களைக் கொடுத்து அவற்றிற்கேற்றவாறு y இன் மதிப்புகளைக் 
காண்க . 


. 


2 


--- 


- 1 


0 


1 


2 


3 


- 


4 


y 


12 


16 


9 


1 


1 


0 


1 


4 


-- 


9 


16 


இப்பொழுது நமக்கு ... ( -2 , 4 ) , ( -1 , 1 ) , ( 0 , 0 ) , ( 1 , 1 ) , 
( 2,4 ) .... என்ற வரிசைச் சோடிகள் கிடைக்கின்றன . இவற்றை 
RX R என்ற தளத்தில் தகுந்த அளவுத் திட்டப்படி ( எ - டு : 
X அச்சில் 1 செமீ + 1 அலகு ; Y அச்சில் 1 செமீ 5 அலகு ) 
குறிக்க . பிறகு இப்புள்ளிகளை நெளிவு சுளிவு அற்ற , சீரான 
வளைகோட்டால் இணைக்க 

ணைக்க y = x2 இன் வரைபடம் கிடைக்க 
கிறது . 


435 


30 


-25 


= 


+20 


- IS 


+10 


-6 -5 -4 -3 -2 -1 


10 | 


ty 


படம் 8-1 .. 


316 


- கவனிக்க : 


1. வரைபடம் முதல் இரண்டு கால் பகுதிகளில் அமைகிறது . 


2. ஆதிப் புள்ளி 0 ( 0 , 0 ) இன் வழியாகச் செல்லுகிறது . 

3. X அச்சு y = x2 க்கு ஆதிப் புள்ளியில் தொடு கோடாக 
அமைகிறது . 

4. Y அச்சு சமச்சீர் அச்சாக அமைகிறது . 


பயிற்சி 8-1.1 
வெவ்வேறு அளவுத் திட்டங்களில் y = x2 என்ற பர வளை 
வின் வரைபடத்தை வரைக . 


8.1.2 . வரைபடம் : y = x2 + d வடிவம் 
எடுத்துக்காட்டு 1 : 

y = x2 + 4 , x , y E R என்ற , இருபடி ஈருறுப்புச் சார்பின் 
வரை படம் வரைக . 


தீர்வு : 


X 


-4-3-2-1 


0 


1 


2 


3-14 


16 


9 


4 


110 


1 


4 


9 


16 


4 


4 


4 


4 


414 


4 


4 


4 


4 


y = x2 + 4 | 20 


13 


8 


514 


5 


8 


13 


20 


அளவுத் திட்டம் : 

X அச்சில் 1 செமீ – 1 அலகு 
Y அச்சில் 1 செமீ – 5 அலகு 


y = x2 + 4 இன் வரைபடம் முதல் இரண்டு கால் பகுதிகளில் 
அமைகிறது . ஆதிப் புள்ளி 0 ( 0 , 0 ) இன் வழியாகச் செல்வ 
தில்லை . y அச்சு சமச்சீர் அச்சாக அமைகிறது . x = 0 என்றால் 
y = 4 ; 4 தான் y = x2 + 4 இன் குறைந்த மதிப்பாகும் . 


317 


வரைபடம் 


X அச்சை வெட்டு 


y = x2 + 4 + 0 என்பதால் 
வதில்லை . 


AY 
440 


35 


++,x= 


30 


-25 


20 


-15 


10 


5 


x 


--- 
4 


0 


1 


2 


3 


5 


6 


-6 -5 - 4 -3 -2 -1 


Y 


படம் 


8-2 . 


எடுத்துக்காட்டு 2 : 

4 என்ற இருபடி ஈருறுப்புச் சார்பின் வரைபடம் 


y = x2 


வரைக . 


தீர்வு : 


X 


-3-2 | - 1 


0 


1 


2 


31- 4 


x2 


16 


9 


4 


1 


O 


1 


4 


9/16 


.4 


- 4 - 4 - 4 


4 


- 4 


- 4 


- 


- 


y = x2 - 4/12 


5 


0- 3 


- 4 


3 


0 


5 


12 


அளவுத் திட்டம் : 

X அச்சில் 1 செமீ – 1 அலகு 
Y அச்சில் 1 செமீ - 2 அலகு 


க X 12 


318 


y = x2 - 4 இன் வரைபடம் நான்கு கால்பகுதிகளிலும் 
அமைகிறது ; ஆதிப்புள்ளி 0 ( 0 , 0 ) இன் வழியாகச் செல் : 
தில்லை ; Y அச்சு சமச்சீர் அச்சாக அமைகிறது ; வரைபடம் 
X அச்சை ( - 2 , 0 ) , ( 2 , 0 ) ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டுகிறது... 


ty 


14 


+12 


FO 


*x=8 


18 


2 


* 4 


iews 


-6 -5 -4 .3 


-2 


1 


2 


3 


5 . 


y 


படம் 8.3 . 


1 இன் மதிப்பு + 2 ஆக இருக்கும்போது y இன் மதிப்பு G 
ஆகும் . எனவே y = x2 

x2 - 4 = 0 = x = 2. அல்லது - 2 . 


பயிற்சி 8-1-2 


பின்வரும் இருபடி ஈருறுப்புச் சார்பின் வரைபடம் வரைக . 


( 1 ) y = x2 - 1 ( 2 ) y = x2 + 9 ( 3 ) y = x2 - 16 


வரைந்து பாருங்கள் 


பின்வரும் சார்புகளின் வரைபடங்களை ஒரே வரைபட 
தாளில் ஒரே அளவுத் திட்டப்படி 

பரவளைவுக 
எவ்வாறு அமைகின்றன என்பதைக் காண்க . 


வரைக . 


( 1 ) y = x2 + 1 ; y = x2 + 4 ; y = x2 + 8 
( 2 ) y = x2 - 2 ; y = x2 - 5 ; y = x2 - 9 


319 


3-1-3 . வரைபடம் : y = x2 + ax 


வடிவம் 


எடுத்துக்காட்டு 1 : 

y = x2 + 4x , x , y ER என்ற இருபடி ஈருறுப்புச் சார்பின் 
- வரைபடம் வரைக . 


தீர்வு : 


X 


- 6 


-5 


-4 


-3-2--1 | 0 


1 


2 


72 


36 


25 


16 


9 | 4 


101 


4x 


--24 


- 20 | -18-12-8-410 


4 


8 


fr = x2 + 4x 


12 


5 


ம 


5 


12 


அளவுத் திட்டம் : 

X அச்சில் 1 செமீ 
Y அச்சில் 1 செமீ 


1 அலகு 
5 அலகு 


35 


30+ 


+zx= 


25+ 


20+ 


15 


10 


5 


-6 -5 


-2 


51 


படம் 8-4 . 


320 


x இன் மதிப்பு 0 அல்லது - 4 ஆக இருக்கும்போது y இன் 
மதிப்பு 0 . 

எனவே , y = x2 + 4x = 0 = x = 0 அல்லது - 4 . 
எடுத்துக்காட்டு 2 : 

y = x2 - 4x ; x , y = R என்ற இருபடி ஈருறுப்புச் சார்பின் 
வரைபடம் வரைக . 


தீர்வு : 


x 


2-10 


1 


2 


3 


5 


6 


* 2 


4 ) 


1 | 0 


1 


4 


9 


16 


25 


36 


-4x 


8 


4 ] 0-4-8 | -12-16 -20 | -24 


by = x2-4x | 12 


510 | -3-4 


3 


0 


5 


12 


அளவுத் திட்டம் : 

X அச்சில் 1 செமீ > 1 அலகு 
Y அச்சில் 1 செமீ 

* 5 அலகு 


35 


30+ 


25+ 


20+ 


15+ 


-4X 


10+ 


5+ 


த 


Xa 


* 4 


21 


5 


6 


-6 -5 -4 -3 


-2 • 1 01 


5 


-10+ 


-151 


Y " 


படம் 8.5 . 


821 


X இன் மதிப்பு 0 அல்லது 4 ஆக இருக்கும் போது ) இன் 
மதிப்பு 0 . 

எனவே . y = x2 4x = 0 = x = 0 அல்லது 4 . 


பயிற்சி 8-1-3 
பின்வரும் இருபடி ஈருறுப்புச் சார்பின் வரைபடம் வரைக . 

( 1 ) y = x2 3x ( 2 ) y = x2 + 7x 
( 3 ) y = x2 18x ( 4 ) y = x2 25x 


வரைந்து பாருங்கள் 


பின்வரும் சார்புகளின் வரைபடங்களை ஒரே வரைபடத் 
தாளில் ஒரே அளவுத் திட்டப்படி வரைக . பர வளைவுகள் 
எவ்வாறு அமைகின்றன என்பதைக் காண்க . 

( 1 ) y = x2 + 2x ; y = x2 + 5x ; y = x2 + 8x 
( 2 ) y = x2 2x ; y = x2 5x ; y = x2 8x 


8-1-4 . வரைபடம் y = x2 + ax + b வடிவம் 


எடுத்துக்காட்டு 1 : 

y = x2 + x + 5 ; x , y = R என்ற இருபடி மூவுறுப்புச் 
சார்பின் வரைபடம் வரைக . 


தீர்வு : 


x 


- 2 


-1 


o 


1 


2 


3 


- 


x2 


16 


9 


4 


1 


O 


1 


4 


8 


X 


-4 


-3 


- 


0 11 


2 


8 


5 


5 


அ 


5 


5 


5 


51 5 


y = x2 + x + 5 


17 


11 


7 


5 


5 


7 


1117 


M. X - 2 : 


322 


அளவுத் திட்டம் : 

X அச்சில் 1 செமீ * 1 அலகு 
Y அச்சில் 1 செமீ > 5 அலகு 


AY 


3 . 


+30 


125 


+x+,x=R 


20 


115 


110 


8 . 


5 


* 


-6 .5 • 4 -3 • 2 .1 


2 


3 


5 


6 


아 
ty 


படம் 8.6 . 


x இன் எம் மதிப்பிற்கும் y = 0 என அமையவில்லை . 
எனவே , வரைபடம் X அச்சை வெட்டுவதில்லை . 


எடுத்துக்காட்டு 2 : 

4x + 4 
வரைபடம் வரைக . 


y = x2 


என்ற இருபடி மூவுறுப்புச் சார்பின் 


தீர்வு : 


2-10 


1 


2 


3 


4 


5 


10 


1 


S 


25 


26 


-4x 


8 


410 


-4-8-12 


--16 


4 


4 


4 . 


y = x 


16 


4 


1 


1 


4 


4x + 4 


323 


அளவுத் திட்டம் : 


X அச்சில் 1 செமீ > 1 அலகு 


Y அச்சில் 1 செமீ * 5 அலகு 


+ y 


+35 


* 30 


3 
= 
X 


1s + 25 


20 


4X 
+4 


115 


-10 


x , 


* -5 -4 -3 -2 -1 0 


3 


5 


6 


படம் 8.7 . 


x = 2 என்றால் y = 0 

எனவே , y = x2 - 4x + 4 = 0 == x = 2 
காண்க . 


என்பதைக் 


எடுத்துக்காட்டு 3 : 


2x - 3 இன் வரைபடம் வரைக . 


தீர்வு : 


- 2 - 1 


0 


1 


6 


x2 


18 


9 


4 


1 


0 


நம் 


4 / 918 


25 


36 


8 | 


6 


- 


4 


G) 


01-2-4 


-8-8 -10 -- 121 


3-3 --- 3 - 3 


3 


3 


x2 


21112 


5 


0 | 


F4 


4 ) 


3 


0 


5 


12 


21 


324 


அளவுத் திட்டம் : 
X அச்சில் 1 செமீ – 1 அலகு 
அச்சில் 1 செமீ - 5 அலகு 


Y Y 


35 


- 


30+ 


25 


20 


= 
X2-23 
- 
3 


15+ 


10+ 


5 


X 


* 


-6 -5 -4 -3 -2 


5 


6 


-5+ 


-10+ 


ty 


படம் 8-8 . 


y = x2 .. 


2x - 3 இன் வரைபடம் X அச்சை ( -1 , 0 ) , 
( 3 , 0 ) என்ற புள்ளிகளில் வெட்டுகிறது . 

1 அல்லது 
3 என்ற இரு மதிப்புகளுக்கும் y இன் மதிப்பு 0 ஆகிறது . எனவே , 
= = 2x - 3 = 0 + 

3 = Q = x = -1 அல்லது 3 . 


பயிற்சி 8-1-4 


பின்வரும் இருபடி மூவுறுப்புச் சார்பின் வரைபடம் வரைக . 

( 1 ) y = x2 + 2x +7 
( 2 ) y = x2 + 4x +4 
( 3 ) y = x2 2x - 15 
( 4 ) y = x2 3x + 2 


8.1.5 , வரைபடம் : இருபடிச் சமன்பாடுகளின் தீர்வுகள் 

x2 + ix + b 0 என்பதன் தீர்வுக்கணம் y = x2 + ax + b , 
y = 0 என்பவற்றின் வெட்டுக் கணமாகும் . y = 0 என்பது 
X அச்சு . எனவே , Fax + b = 0 என்பதன் தீர்வுக்கணத்தை 


325 


y = x2 + ax + b என்பதன் வரைபடம் X அச்சை வெட்டும் 
புள்ளிகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் . 


வரை பட 
எண் 


சார்பு 


வரைபடம் 
X- அச்சை 
வெட்டும் 
புள்ளிகள் 


சமன்பாடு 


மெய்யெண் 
கணத்தில் 
தீர்வுக் 
கணம் 


81 


y = x2 


( 0 , 0 ) 


x2 = 0 


{ 0 } 
{ } 


8 : 2 


y = x2 +4 


ஒன்று 
மில்லை 


x2 + 4 = 0 


8.3 


8.4 


8.5 


y = x2 -4 ( -2 , 0 ) , x2-4 = 0 { -2, 2 } 

( 2 , .0 ) 
v = x2 + 4x | ( -4 , 0 ) , x2 + 4x = 0 | { -4,0 } 

( 0 , 0 ) 
y = x2 - 4x | ( 0 , 0 ) , 

1( x2 - 4x = 0 { 0 , 4 } 

( 4 , 0 ) 
y = x2 + x + 5 | ஒன்று x2 + x + 5 = 0 { } 

மில்லை 
y = x2- 4x + 4 ] ( 2 , 0 ) 2-4x + 4 = 0 { 2 } 
y = x2 - 2x +3 ( -1, 0 ) , 2- 2x + 3 = o - 1,3 } 

( 3.0 ) 


8.6 


8.7 


8.8 


கவனிக்க : 


1. x2 + ax . + b = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுக்கணத் 
தின் உறுப்புகள் y = x2 + ax + b என்பதன் 

வரைபடம் 
X அச்சை வெட்டும் புள்ளிகளின் X அச்சுத் தொலைவுகள் ஆகும் . 


2. x2 + ax + b = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுக்கணம் 
இரண்டிற்கு மேற்பட்ட உறுப்புகள் கொண்டிராது . 


பயிற்சி 8-1-5 


பின்வரும் இருபடிச் சமன்பாட்டின் தீர்வை 

சமன்பாட்டின் தீர்வை வரைபடம் 
வரைந்து காண்க . 
1. x2 
x2 - 9 = 0 

2. x2 + 2x = 0 
3. x2 + * + 1 = 0 . 4. x2 - 2x -- 8 = 0 


326 


வகுப் 

விடைகள் - 1 
one 

கே 

2 . { 0. -2 } 
3. { } 

4. { 4 , -2 } 
வ 
3.2-1 . அசமன்பாடுகள் 

ஒன்பதாம் வகுப்பில் அசமன்பாடுகள் வரையும் முறையைக் 
கற்றும் கோண்டோம் . அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள் 
வோம் . 


SEEOS 


எடுத்துக்காட்டு 1 : 

x+6 
, x , y ER என்ற அசமன்பாட்டின் வரைபடம் 
வரைக . 


வரைமுறை 

1. 3 + y = 6 என்ற கோட்டின் வரைபடம் வரைக .. 5 


3 
+ 
4 
= 
6 


ae 


M 


X 


O 


4 


.2 


4ty 


படம் 8-9 . 


827 


2 . x + y > 6 என்பதை நிறைவேற்றும் ( 0 , 7 ) . ( 7.0 ) 
( 4 , 8 ) போன்ற ஏதேனும் ஒரு புள்ளி தளத்தின் எப்பிரிவில் 
அமைகிறது எனக் காண்க . அதுவே அசமன்பாடு குறிக்கும் 
தளமாகும் . 


3. அதைச் சாய்வுக் கோடுகளால் நிழவிடுக . 

x + y ) என்பது x + y > G , x + y = 6 என்பவற்றின் 
சேர்ப்பு ஆகும் . எனவே , + y = 3 என்ற கோடு தேவையான 
தளப்பகுதிக்குள் அடங்கும் என்பதைக் காக்க , 


1 


எடுத்துக்காட்டு 2 : 

y - 2x < 4 , x , y E R என்ற அசமன்பாட்டின் வரைபடம் 
வரைக . 


வரைமுறை 


+ 
-2x 
= 
4 


-- 


- 


- 


படம் 8-10 . 


328 


- 


1 .. y - 2x | 4 என்ற கோட்டின் வரைபடம் வரைக . 

2. y - 2x < 4 என்பதை நிறைவேற்றும் ( 0 , 2 ) , ( 1 , 0 ) 
போன்ற ஏதேனும் ஒரு புள்ளி தளத்தின் எப்பிரிவில் அமைகிறது 
எனக் காண்க . அதுவே அசமன்பாடு குறிக்கும் தளமாகும் . 

3. அதைச் சாய்வுக் கோடுகளால் நிழலிடுக . y - 2x 4 
என்ற கோடு தேவையான தளப்பகுதிக்குள் அடங்கும் என்பதைக் 
காண்க . 

பயிற்சி 8-2.1 
பின்வரும் அசமன்பாடுகளின் வரைபடம் வரைக . 
{ x , y ER ) 

( 1 ) x < 6 ( 2 ) y > 4 ( 3 ) 2x + y < 5 
( 4 ) 4x + y > 8 


8-2 • 2 . இரு அசமன்பாட்டுத் தொகுதியின் வரைபடம் 
எடுத்துக்காட்டு 1 : 

x < 3 மேலும் y < 5 ; x , y E R என்ற அசமன்பாட்டுத் 
தொகுதியின் வரை படம் வரைக . 
வரைமுறை 

YY 


10 


OFx 


x 
= 
3 


4-5 


2 


பகட்டாக 


படம் 8-11 . 


32x + = 8 


329 


1. x = 3 என்ற கோட்டின் வரைபடம் வரைக . 

2. x < 3 என்ற அசமன்பாடு - குறிக்கும் தளத்தைக் 
தீர்மானிக்க . 

3. y = 5 என்ற கோட்டின் வரைபடம் வரைக . 

4. y < 5 என்ற அசமன்பாடு குறிக்கும் தளத்தைத் 
தீர்மானிக்க . 

5. இரு அசமன்பாடுகளும் குறிக்கும் தளப்பகுதிகளின் 
வெட்டுக் கணத்தை நிழலிடுக . 

6. x < 3 மேலும் y < 5 என்ற அசமன்பாட்டுத் தொகுதி 
யின் வரைபடம் X , Y அச்சுகளோடு சேர்ந்து ஏற்படுத்தும் செவ்வ 
கத்தின் உச்சிகளின் அச்சுத் தொலைவுகளைக் காண்க . 

அவை முறையே ( 0 , 0 ) , ( 3 : 0 ) , ( 3 , 5 ) , ( 0 , 5 ) ஆகும் . 


. 


எடுத்துக்காட்டு 2 : 

x + y < 6 மேலும் 2x + y < 8 , x y E R என்ற அசமன் 
பாட்டுத் தொகுதியின் வரைபடம் வரைக . 


வரைமுறை 


Y 


10 . 


8 


9=f+x 


2 


* 


2 


* y 


படம் 8.12 . 


880 


வரைமுறை 

1. x : + y = 8 என்ற நேர்க்கோட்டின் வரைபடம் வரைக . 


2. x + y < 6 என்ற அசமன்பாடு குறிக்கும் தளத்தைத் 
தீர்மானிக்க . 


8. 2x + y = 8 என்ற கோட்டின் வரைபடம் வரைக . 


4 . 2x + y < 8 என்ற அசமன்பாடு குறிக்கும் தனத்தைத் 
தீர்மானிக்க . 


5. இரு அசடீன்பாடுகளும் குறிக்கும் தளப்பகுதிகளின் 
வெட்டுக் கணத்தை நிழலிடுக . 

6 . x + y மேலும் 2 +y8 என்ற அசமன் 
பாட்டுத் தொகுதியின் வரைபடம் X , Y அச்சுக்களோடு சேர்ந்து 
ஏற்படுத்தும் நாற்கரத்தின் உச்சிகளின் அச்சுத் தொலைவுகளைக் 
காண்க . அவை முறையே ( 0 , 0 ). 14 , 0 ) . ( 2,4 ) , ( 0 , 6 ) ஆகும் . 


பயிற்சி 8-2-2 


பின் வரும் அசமன்பாட்டுத் தொகுதியின் வரைபடம் வரைக .. 
( x , y E R ) 


1 . 


x < 2 மேலும் y < 4 
x + y < 6 மேலும் 4x + y < 9 
x + y < 5 மேலும் 3x + 2y < 12 
x + y < 10 மேலும் 2x + $ y < 24 


3 . 


4 . 


8-2-3 . ஒரு படித்திட்டம் : மிகுதிப்படுத்து தல் 

அசமன்பாட்டுத் தொகுதியின் வரைபடங்கள் வாழ்க்கையில் 
எவ்வாறு பயன்படுகின்றன என்பதை ஒரு படித்திட்டத்தின் 
மூலமாக அறிந்துகொள்ளலாம் . 


எடுத்துக்காட்டு : 

ஒரு விவசாயியின் பண்ணையில் 100 பறவைகள் வளர்க்க 
இடமிருக்கிறது . அவர் ஒரு கோழிக்குஞ்சு ரூ . 2 எனவும் , ஒரு 
வாத்துக்குஞ்சு ரூ . 3 எனவும் சில பறவைகளை வாங்குகிறார் . 
ஆனால் , அவர் ரூ.240 - க்குமேல் செலவழிக்க இயலாது . பறவை 
களை வளர்த்து விற்றால் அவருக்குக் கிடைக்கும் வருமானம் . 


2831 


( கோழி ஒன்றுக்கு ரூ . 4 , வாத்து ஒன்றுக்கு ரூ .5 ஆகும் . மிக 
உயர்ந்த வருமானம் பெற விவசாயி வாங்கவேண்டிய கோழிக் 
குஞ்சுகள் , வாத்துக் குஞ்சுகள் ஆகியவற்றின் எண்ணிக்கை 
போது ? 


தீர்வு : 


கோழி வாத்து 


கட்டுப்பாடு 


எண்ணிக்கை 


THE 


விலை ( ரூ . ) 


2 


14 


பட 


வருமானம் ( ரூ . ) 


4 


ஆக உயர்ந்த அளம் 


HAFIRE 


பா 


-4+ - 


அசமன்பாடுகள் ( 1 ) x + } < 100 

( 2 ) -2x + Sy < 240 

> 0 
( 4 ) y > 0 


( கொடுப்பப்பட்ட விவரங்களிலிருந்து பெறும் இந்நான்கு 
அசமன்பாடுகளும் சுட்டுப்பாடுகள் எனப்படும் ) . 


விவசாயி பெறும் வருமானம் P = 4x + 5y இது குறிக் 
கோள் சார்பு எனப்படுகிறது . இதன் மிக உயர்த்த மதிப்பைத் 
தீர்மானிக்கவேண்டும் . 


படம் 8-13 இல் இந் நான்கு அசமன்பாடுகளும் CABC என்ற 
தாற்கரத்தின் உட்பகுதியை அமைக்கின்றன . 
0 ( 0 , 0 ) ஆனால் , வருமானம் ரூ . ( 4.0 +5.0 } = ரூ .0 
A { 0 , 80 ) ஆனால் , வருமானம் ரூ . { 4.0 + 5.30 } == ரூ . 400 
B ( 80,40 ) ஆனால் , வருமானம் ரூ . ( 4.30 - 5.40 ) == ரூ . 440 
C ( 200 , 0 ) ஆனால் வருமானம் ரூ . ( 2.100 - 3.0 ) 

எனவே , 60 கோழிக்குஞ்சுகளும் . 40 - வாத்துக்குஞ்சுகளும் 
வாங்கி வளர்ப்பது விவசாயிக்கு மிக உயர்ந்த 

வருமானம் 
ரூ . 440 ஐ அளிக்கும் . 


332 


Ay 


1000 


80 


x + y = 
100 


60 . 


B 


40 


| 
2x 
+ 
3y 
= 
240 


y = 0 

-X 
126 


20 


சில 


80 


100 


y 


படம் 8.13 . 


( இவ்வாறு ஒரு படித்திட்டத்தில் இயன்ற அளவு மிக உயர்ந்த 
மதிப்பைக் காண்பது மிகுதிப்படுத்துதல் எனப்படுகிறது . ) 


பயிற்சி 8-2-3 


1. ஒரு சைக்கிள் தொழிற்சாலையில் இருவகையான சைக்கிள் 

கள் தயாரிக்கப்படுகின்றன . முதல் வகை . பொதுமக்கள் 
பயன்படுத்துவதும் , இரண்டாவது வகை 

ண்டாவது வகை சைக்கிள் ஓட்டப் 
பந்தயங்களில் பயன்படுத்துவதும் ஆகும் . இரண்டு வகை 
யிலுமாகத் சேர்ந்து அத் தொழிற்சாலையில் மாதத்திற்கு 200 
சைக்கிள்களுக்கு மேல் தயாரிக்கமுடியாது . முதல் வகைச் 
சைக்கிள் ஒன்றைச் சரிபார்த்து அனுப்ப அங்கு பணிபுரிவோ 
ருக்கு 2 மணி நேரமும் இரண்டாவது வகைச் சைக்கிள் 
ஒன்றைச் சரிபார்த்து அனுப்ப 3 மணி நேரமும் தேவைப் 
படுகிறது . அத் தொழிற்சாலையில் ஒரு மாதத்தில் 480 
மணி நேரத்திற்குமேல் சரிபார்க்கும் வேலை நடைபெற 
வாய்ப்பில்லை . பொதுமக்கள் பயன்படுத்தும் சைக்கிளில் 
வருமானம் ரூ . 20 , ஓட்டப் பந்தயங்களில் பயன்படுத்தப்படும் 
சைக்கிளில் வருமானம் ரூ . 30 எனில் மிக உயர்ந்த வருமானம் 
பெற ஒரு மாதத்தில் ஒவ்வொரு 

சைக்கிளிலும் 


வகை 


333 


தயாரிக்க வேண்டிய மிக உயர்ந்த எண்ணிக்கையைக் 
காண்க . 


2. ஒரு தொழிற்சாலையில் இரு வகைக் கால்நடைத் தீவனம் 

தயாரிக்கப்படுகின்றன . இரண்டு வகையிலும் சேர்ந்து ஒரு - 
நாளைக்கு 40 டன்களுக்குமேல் தயாரிக்க முடியாது . முதல் 
வகையில் செலவு , டன் ஒன்றுக்கு ரூ .3 , இரண்டாவது 
வகையில் செலவு , டன் ஒன்றுக்கு ரூ . 6 ஆகிறது . நாள் 
ஒன்றுக்கு ரூ . 180 க்கு மேல் செலவு செய்ய முடியாது . 
முதல் வகைத் தீவனத்தில் ஒரு டன்னுக்கு வருமானம் ரூ .6 .. 
இரண்டாவது வகைத் தீவனத்தில் ஒரு டன்னுக்கு வருமானம் 
ரூ . 7 எனில் , மிக உயர்ந்த வருமானம் பெற நாள் ஒன்றுக்கு 
ஒவ்வொரு வகையிலும் மிக உயர்ந்த அளவு எத்தனை டன் 
தயாரிக்க வேண்டும் ? 


என்ற 


3. x > 0 , y > 0 , 5x + y < 170 , x + y 450 

கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட C = 3x + 2y என்ற குறிக் . 
கோள் சார்பை மிகுதிப்படுத்துக . 


விடைகள் 


1 . 160 ஓட்டபந்தய சைக்கிள்கள் மட்டும் ( அல்லது ) 120 

பொது மக்கள் சைக்கிள்களும் 80 ஓட்டப் பந்தய சைக்கிள் 

களும் ; மிக உயர்ந்த வருமானம் ரூ . 4,800 . 
2. முதல் வகைத் தீவனம் 20 டன் , இரண்டாவது வகைத் 

தீவனம் 20 டன் , மிக உயர்ந்த வருமானம் ரூ . 260 . 
3. x = 30 , y = 20 ; C இன் மிக உயர்ந்த மதிப்பு 180 . 


உண 


8-2-4 . ஒருபடித் திட்டம் : குறைவுப் படுத்துதல் 
எடுத்துக்காட்டு : 
உணவு முறை 

முறை வல்லுநர் ஒருவர் மிக உயர்ந்த அளவு 
16 அலகு வைட்டமின் A வும் , 14 அலகுகள் வைட்டமின் C யும் 
இருக்குமாறு இருவகை உணவுகளைக் கலந்து ஒரு புதிய 
வைத் தயாரிக்கிறார் . முதல் வகை உணவில் 1 கிலோ கிராமுக்கு 
2 அலகுகள் வைட்டமின் A வும் , 1 அலகு வைட்டமின் C யும் 
உள்ளன . இரண்டாவது வகை உணவில் 1 கிலோ கிராமுக்கு 
1 அலகு வைட்டமின் A வும் , 2 அலகு வைட்டமின் C யும் 
உள்ளன . முதல் வகை உணவு ஒரு கிலோகிராம் ரூ . 3 ; இரண் 


வகை 

384 
* டாவது வகை உணவு ஒரு கிலோகிராம் ரூ . 4 என்றால் இரு 
வகை உணவுகளையும் எவ்வளவு வாங்கி புதிய உணவு தயாரித் 
தால் அதன் விலை மிகக் குறைவாக இருக்கும் ? 
தீர்வு : 

இரண்டாவது 
உணவு 

வகை உணவு கட்டுப்பாடு 
x கிகி 


வைட்டமின் A 


2 


1 


வைட்டமின் C ) 


1 


விலை ( ரூ . ) 


3 


4 


மிகக் குறைந்த 

அளவு 


ப + l 


அசமன்பாடுகள் . ( 1 ) 2x + y < 16 

x + 2y < 14 
( 3 ) 
( 4 ) y > 


இக் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு புதிய உணவின் விலையை 
* C = 3x + 4y என்ற சார்பு குறிக்கிறது . எனவே , இக் குறிக் 
கோள் சார்பின் மிகக் குறைந்த மதிப்பைத் தீர்மானிக்க வேண்டும் . 


படம் 8-14 இல் இந்நான்கு அசமன்பாடுகளும் CABC என்ற 
நாற்கரத்தின் உட்பகுதியை அமைக்கின்றன . 


0 ( 0,0 ) ஆனால் விலை ரூ . ( 3.0 + 4.0 ) 


ரூ .0 . 


A ( 0.7 ) ஆனால் விலை ரூ . ( 3.0 + 4,7 ) = ரூ . 28 . 


ரூ .34 . 


B ( 6 , 4 ) ஆனால் விலை ரூ . ( 3.8 + 4.4 ) 
C (8 , 0 ) ஆனால் விலை ரூ . ( 3.8 + 4.0 ) = ரூ .24 . 


எனவே , புதிய உணவில் மிகக் குறைந்த விலை ரூ .24 ஆக 
இருக்க முதல் 

8 கிகி மட்டும் 

வாங்கினால் 
போதும் . 


கை 


உண்பே 


335 


3 


164 


14 . 


12 


10 


2x + y £ 16 


8 


8 


X 
+ 
2444 


2 


அ 


S = 0 


0 


2 4 6 


8 . 


1o 


16 


18 


AX 


படம் 3.14 . 


( இவ்வாறு ஒரு படித்திட்டத்தில் இயன்ற அளவு மிகக் 
குறைந்த மதிப்பைக் காண்பது குறைவுப் படுத்துதல் எனப்படு 
கிறது . ) 


பயிற்சி 8-2-4 


உ 


1. A என்ற ஒரு தையற்காரர் ஒரு நாளைக்குத் தைக்கக் கூடிய 

உருப்படிகளின் மிக உயர்ந்த எண்ணிக்கை 4 சட்டைகளும் 
4 கால் சட்டைகளும் ஆகும் . அதுபோலவே B என்பவர் ஒரு 
நாளைக்குத் தைக்கக் கூடிய உருப்படிகளின் மிக உயர்ந்த 
எண்ணிக்கை 6 சட்டைகளும் 4 கால் சட்டைகளும் ஆகும் . 
A இன் தினக் கூலி ரூ .15 , B இன் தினக் கூலி ரூ . 20 ஆகும் . 
மிகக் குறைந்த கூலிச் செலவில் மிக உயர்ந்த எண்ணிக்கை 

24 சட்டைகளும் , 20 கால் சட்டைகளும் தைக்க 
வேண்டும் என ஒரு தையற் கடையின் மேற்பார்வையாளர் 
விரும்புகிறார் . அவர் A , B ஆகிய இருவரையும் எத்தனை 
நாட்களுக்கு வேலைக்கு அமர்த்த வேண்டும் ? 


பாக 


2. வியாபாரி ஒருவர் அரிசி மூட்டை ஒன்றுக்கு.ரூ . 5 வீதமும் 

பருப்பு மூட்டை ஒன்றுக்கு ரூ . 4 வீதமும் மொத்தம் ரூ . 
100 க்கு மேல் வண்டிச் சத்தம் கொடுக்க விரும்பவில்லை . 
மேலும் கையிருப்பு 22 மூட்டைகளுக்குமேல் வைத்துக்கொள்ள 
இடமில்லை . ஒரு மூட்டை அரிசியில் ஏற்படும் சேதத்தின் 


336 


மதிப்பு ரூ . 2. ஒரு மூட்டை பருப்பில் ஏற்படும் சேதம் ரூ . 1. 
என்றால் மிகக் குறைந்த சேதம் ஏற்படும் வகையில் அவர் 
ஒவ்வொன்றிலும் எத்தனை மூட்டைகள் வாங்க வேண்டும் ? 


3 
. 


x + y < 10. , y + 4x < 28 , x > 0. 50 என்ற கட்டுப் 
பாடுகளுக்கு உட்பட்ட C = 6x + 5y என்ற குறிக்கோள் 
சார்பை இயன்றவரை குறைவுப்படுத்துக . 


விடைகள் 


1. A ஐ மட்டும் 5 நாட்களுக்கு வேலைக்கு அமர்த்தினால் 
ஆகும் மிகக் குறைந்த செலவு ரூ.75 . 

2. 22 பருப்பு மூட்டைகள் மட்டும் வாங்கினால் மிகக் 
குறைந்த சேதத்தின் மதிப்பு ரூ . 22 . 

3. x = 7 , y = 0 என்ற மதிப்புகளுக்கு இன் மிகக் குறைந்த 
மதிப்பு 42 . 


பாடச் சுருக்கம் 
1. y = ax2 + bx + c என்பதன் வரை படம் வரைய , x க்கு 

பல்வேறு மிகை , குறை மதிப்புகளை இட்டு , அவற்றிற்கான 
y மதிப்புகளைக் காண்க . பின்னர் ( x , y ) சோடிகளை கார்ட் 
டீசியன் தளத்தில் குறித்து , ஒரு சீரான வளைகோட்டால் 
புள்ளிகளைச் சேர்க்க நமக்குத் தேவையான வரைபடம் 

கிடைக்கும் . 
2. y = x2 + ax + bஇன் வரைபடம் X அச்சை வெட்டும் 

புள்ளிகள் x2 + ax + b = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுகள் 
ஆகும் . வரைபடம் X அச்சை 2 புள்ளியில் வெட்டினால் 
தீர்வுக்கணம் 2 உறுப்புகளையும் 1 புள்ளியில் தொட்டால் 
1 உறுப்பையும் கொண்டிருக்கும் . X அச்சை வரைபடம் 
வெட்டாவிட்டால் மெய்யெண் கணத்தில் 

கணத்தில் தீர்வு இல்லை 
என்போம் . 


3. y = mx + c என்ற கோடு தளத்தை இரு பகுதிகளாகப் 

இரிக்கிறது . ஒருபகுதி y > mx + c என்ற அசமன்பாட்டின் 
வரைபடத்தையும் மற்ற பகுதி y < mx + c என்ற அசமன் 
பாட்டின் வரைபடத்தையும் காட்டும் . yDmx + c என்ப 
தன் வரைபடம் y = mx + c என்ற கோடும் ; > mx + c 
குறிப்பிடும் தளமும் சேர்ந்த பகுதி ஆகும் . y < .mx + c 
என்பதன் வரைபடம் y = mx + c என்ற கோடும் y < mx + c 
குறிப்பிடும் தளமும் சேர்ந்த பகுதி ஆகும் . 


337 


4. மேலும் என்ற சொல்லால் இணைக்கப்பட்ட இரு அசமன் 

பாடுகளின் தொகுப்பு அச் சமன்பாடுகள் குறிப்பிடும் தளப் 

பகுதிகளின் வெட்டுக் கணம் ஆகும் . 
5. ஒரு படித்திட்டம் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ஒரு 

சார்பு அடையக்கூடிய மீப்பெரு அல்லது மீச்சிறு மதிப்பு 
களைக் காண உதவும் . மிகுதிப்படுத்தப்படும் அல்லது குறைவு 

படுத்தப்படும் அச் சார்பு குறிக்கோள் சார்பு எனப்படும் . 
6. வரைபடம் மூலம் ஒரு படித்திட்டக் கணக்குகளுக்குத் தீர் 


காண 


( 1 ) கட்டுப்பாடுகளாக அமையும் அசமன்பாடுகளின் வரை 

படங்களை வரைக . 
( 2 ) அசமன்பாடுகளின் தொகுதியின் தீர்வுக்கணம் குறிக்கும் 

தளத்தைக் காண்க . 
( 3 ) அத்தளம் அமைக்கும் பலகோணத்தின் உச்சிகளின் 

அச்சுத் தொலைவுகளைத் காண்க . 
( 4 ) குறிக்கோள் சார்பில் அவ்வச்சுத் தொலைவுகளைப் 

பிரதியிட்டு எம்மதிப்புக்கு அச்சார்பு மீப்பெரு அல்லது 
மீச்சிறு மதிப்பைப் பெறுகிறது எனக் காண்க . 

தன்னறிவுச் சோதனை 
1 . வரைபடத்தின் மூலம் x2 + 2x 15 ; xER என்ற 

படிச் சமன்பாட்டின் தீர்வைக் காண்க . 
2. x > 0 ; y > 0 ; x + y < 30 ; 2x + y < 40 ; x , y E R 
என்றால் குறிக்கோள் சார்பு 

C = 5x + 4y ஐ மிகைப் 
படுத்துக . 
x 0 ; y0 ; x + y 140 ; 2x + y 80 , x , y ER 
என்ற கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட C = 7x + 4y என்ற 
குறிக்கோள் சார்பை குறைவுப்படுத்துக . 

விடைகள் 
{ -5 , S } 

2. 130 : 10 , y = 20 
3. 160 , x = 0 , y = 40 . 

தேர்வுக்கு அன்று 

கணித மன்றம் - மேடை 7 
தோன்றிய மாயமென்ன ? 

18 செமீ பக்கமுள்ள சதுரத்தை முதல் படத்தில் காணும் 
வகையில் வெட்டுக . 

M. X. - 22 


3 
. 


338 


16 


A 


8 


I 


6 


II 


6 


D 


C 


6 


10 


1O 


10 


III 


IV 


G 


E 


10 


F 


6 


படம் 8-15 . 


சதுரத்தின் பரப்பளவு 16x16 = 256 செமீ 2 , 4 துண்டு 
களை இரண்டாம் படத்தில் காட்டிய வண்ணம் பொருத்துக . 


10 


16 


II 


7 


6 


10 


10 


16 


IIT 


16 


10 


படம் . 8-16 . 


செவ்வகத்தின் பரப்பளவு = 26 x 10 = 260 செமீ 2 . 
எங்கிருந்து 4 செமீ 2 தோன்றியது ? மாயத்தை வெளிப்படுத்த 
முயலுக . 


9. முக்கோண இயல் 


முக்கோண இயல் ஒரு முக்கோணத்தின் கோணங்களுக்கும் 
அவற்றிற்கு எதிரேயுள்ள பக்கங்களுக்கும் இடையேயுள்ள 
தொடர்பை விளக்குகிறது . து பிதாகரஸ் ( c540 கி . மு . ) 
தேற்றத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது . இக்கணிதத் 
துறை நில அளவை , புவியியல் , இயற்பியல் , கப்பலோட்டும் 
துறை , வானவியல் போன்ற பல துறைகளிலும் பயன்படுகிறது . 


இப்பார்கள் ( c 140 கி . மு . ) என் கிரேக்க வானவியல் 
அறிஞர் முக்கோணவியலின் தந்தை எனக் கருதப்படுகிறார் . நம் 
நாட்டில் , ஆர்ய பட்டர் 1 , பிரம்ம குப்தர் , பாஸ்கரர் போன்ற 
கணிதவியல் அறிஞர்கள் முக்கோணவியலை வளர்த்துள்ளனர் . 


சைன் விகிதம் 
படத்தில் குறுங்கோணம் / CAB இன் அளவு 0 என்க . 
SCI AC எனில் / ABC ஒரு செங்கோண 

/ ABC ஒரு செங்கோண முக்கோணம் 

BC 
ஆகும் . இதில் 

விகிதம் 14 இன் சைன் 
AB 
விகிதம் எனப்படுகிறது . 


என்ற 


( 


A 


C 


படம் 9-1 , 


இதை sin A = ; அல்லது sin e = என்று எழுது 


கிறோம் . 


840 


இப்பொழுது P , AB இன் ஏதேனுமொரு புள்ளி என்க . 


PQ 1 AC எனில் , A APQ ஒரு செங்கோண முக்கோணம் 
ஆகும் . 


மேலும் , A APQ | A ABC 


எனவே , 


PQ 
AP 


BC 
AB 


sin 9 ஆகும் . இதிலிருந்து 


B 


e 


AA 


C 


படம் 9.2 . 


ஒரு கோணத்தின் சைன் விகிதம் செங்கோண முக்கோ 
ணத்தின் பக்க அளவுகளைப் பொறுத்தது அன்று என 
அறிகிறோம் . 


பொதுவாக , 


sing 


எதிர்ப்பக்கம் 
காணம் 


கர்ணம் 


எதிர்ப் 
பக்கம் 


6 


என எழுதலாம் , 


படம் 9.8 . 


341 


எடுத்துக்காட்டு 1 : 

A ABC இல் ZC : 90 ° , BC = 3 , AC = 4 , AB = 5 
எனில் , / A இன் சைன் விகிதத்தைக் காண்க . 


5 


3 


AA 


4 


படம் 9.4 . 


தீர்வு : 

A ABC இல் ZA இன் எதிர்ப் பக்கம் 


= 


3 ; கர்ணம் = 5 . 


எனவே , 


3 


5 


sin A 

A 


எதிர்ப்பக்கம் 
கர்ணம் 


எடுத்துக்காட்டு 2 : 

ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்தைத் தாங்கி 
யுள்ள பக்கங்களின் நீளங்கள் முறையே 5 , 12 அலகுகள் எனில் 
12 அலகு நீளமுள்ள பக்கத்திற்கு எதிரேயுள்ள கோணத்தின் 
சைன் விகிதத்தைக் காண்க . 


தீர்வு : 


செங்கோண முக்கோணத் 
தின் காணத்தின் நீளம் 


5 


452 + 122 


கர்ணம் 


25 + 144 
168 = 13 அலகுகள் . 


12 
படம் 9-5 . 


342 


12 அலகு நீளமுள்ள பக்கத்திற்கு எதிரேயுள்ள கோணத் 
தின் சைன் விகிதம் . 

எதிர்ப்பக்கம் 12 
கர்ணம் 13 


பயிற்சி 9-1-1 


1. பின்வரும் செங்கோண முக்கோணங்கள் ஒவ்வொன்றிலும் : 

sin 9 ஐக் காண்க . 


( 1 ) 


12 


( 11 ) 


15 


9 


15 


17 


( !) 


5 


13 


8 


4 5 


8 


12 


16 


( v ) 


13 


17 


படம் . 9-6 . 


343 


அது சரியா 


7 
2. sin AT 

3 

என்று ஒருவர் குறிப்பிடுகிறார் . 
எனச் சோதிக்க . இதிலிருந்து சைன் விகிதத்தின் மிக உயர்ந்த 
மதிப்பைப் பற்றி ஏதேனும் ஊகிக்க முடியுமா ? 


விடைகள் 


( i ) * (i ) 


15 
17 


( iii ) 


( iv ) 


5 
13 


( v ) 


( vi ) 


15 
17 


13 


9.1-2 . கோசைன் விகிதம் 


b 


AC 
படம் 9-7 இல் 

AB 


என்ற விகிதம் / A இன் கோசைன் 


C 


b 


விகிதம் எனப்படுகிறது . இதை cos A = 
என்று எழுதுகிறோம் . 


* அல்லது cos 0 = 


C 


படம் 9-2இல் 

AQ AC 
AP 

= cos 9 ஆகும் . இதிலிருந்து 

AB 
கோசைன் விகிதம் செங்கோண முக்கோணத்தின் பக்க 
அளவுகளைப் பொறுத்தது அன்று என அறிகிறோம் .. 


பொதுவாக , 


COS @ 


அடுத்துள்ள பக்கம் 

கானம் 


B 


கர்ணம் 


A 


அடுத்துள்ள பேக்கம் 


படம் 9-7 . 


344 


எடுத்துக்காட்டு 1 : 

படம் 9-4இல் - 4 இன் கோசைன் விகிதத்தைக் காண்க . 


தீர்வு : 

A ABC இல் 2 A இன் அடுத்துள்ள பக்கம் 4 ; கர்ணம் 5 
6TSorCo , cos A = 

அடுத்துள்ள பக்கம் 

கர்ணம் 


அ 


எடுத்துக்காட்டு 2 : 

ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணம் 8. அதற்கு 
எதிரேயுள்ள பக்கம் 12. கர்ணம் 13 என்றால் cos 9 இன் மதிப் 
பைக் காண்க . 


தீர்வு : 
இன் அடுத்துள்ள பக்கம் V 132 - 122 
189 

144 


= / 25 
= 5 


13 


அடுத்துள்ளபக்கம் 


12 


படம் 9.8 . 


cos e = 


அடுத்துள்ள பக்கம் 

கர்ணம் 


5 
18 


பயிற்சி 9-1-2 


படம் 9-6இல் உள்ள செங்கோண முக்கோணங்கள் ஒவ் 
வொன்றிலும் cos ஐேக் காண்க . 


345 


விடைகள் 


( 
i 
) 


ܩ 


( i) - 


( iii ) 


( iv ) 


12 
13 


5 
5 
13 


( ii ) * 
( vi ) - 


( v ) 


9-1-3 . டேன்ஜென்ட் விகிதம் 

BC 
படம் 9-9இல் 

AC b 

என்ற விகிதம் / A இன் டேன் 
$ Ő 

b5 
. 


பொதுவாக . 


tane 


எதிர்ப்பக்கம் 
அடுத்துள்ள பக்கம் 


என 


எழுதலாம் . 


A 


அடுத்துள்ள 
பக்கம் 


C எதிர்ப் பக்கம் 

8 

படம் 9.8 . 
எடுத்துக்காட்டு 1 : 

படம் 9-4இல் / A இன் டேன்ஜென்ட் விகிதத்தைக் காண்க . 
தீர்வு : 

A ABC இல் 4 இன் எதிர்ப்பக்கம் 3 ; அடுத்துள்ள பக்கம் 4 . 
எனவே , 
எதிர்ட்பக்கம் 

3 
tap A 

அடுத்துள்ள பக்கம் 4 


346 


எடுத்துக்காட்டு 2 : 

ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணம் 9 ; அதன் 
எடுத்துள்ள பக்கம் 5 , கர்ணம் 13 என்றால் tan 9 எவ்வளவு ? 


தீர்வு : 

இன் எதிர்ப்பக்கம் 
132 - 52 = 183-25 . 


a 
5 . 


13 


= / 144 


tang 


எதிர்ப்பக்கம் 


எதிர்ப்பக்கம் 
அடுத்துள்ள பக்கம் 
12 

2.4 
5 


படம் 9.10 . 


பயிற்சி 9-1-3 


படம் 9-6இல் 

உள்ள 

செங்கோண 
ஒவ்வொன்றிலும் tan Gஐக் காண்க . 


முக்கோணங்கள் 


விடைகள் 


1 


( i ) - (i ) 15 


2 


( iv ) 


5 
12 


( v ) 


அல் 


$ 


15 


( vi ) 


9-2-1 . நிரப்பு கோணங்களின் 

விகிதங்கள் 


கசன் , 


கோசைன் 


படத்தில் செங்கோண முக் 
கோணம் ABC இல் ZC = 90 ° 
என்பதால் ZA + / B 90 ° . 
எனவே , 

LA , LB நிரப்பு 
கோணங்கள் ஆகும் . 
LA = x , Z B = y 
எனில் , x + y 

80 ° 
எனவே , x = 90 - y ; 


ÀAL 


y = 90 


X. 


படம் 9.11 . 


347 


இப்பொழுது 

sin x = 


b 


* ; sin 


sin y 


C 


a 


cos x = 


b 

; Cos } 
C 


C 


எனவே , 


sin x = 


a 
= cos y ; 

y ; 
C 


b 
COS X = 


sin y , 


அல்லது , sin x = cos y = cos ( 90 ° -x ) ; 

cos x = sin y = sin ( 90 ° -x ) ; 
அல்லது , sin x = cos ( 90 ° -x ) ; 

cos x = sin ( 90 ° --x ) , 
பொதுவாக , 

sin ( 90 ° -0 ) = cos e 


cos ( 90 ° - 6 ) = sin a 


cosine et sorp GET size of the complement 6T GOT LJ 45 60 *** 
சுருக்கம் ஆகும் . எனவே , ஒரு கோணத்தின் கோசைன் விகிதம் : 
அக் கோணத்தின் நிரப்பு கோணத்தின் சைன் விகிதத்திற்குச் 
சமம் ஆகும் . 
எடுத்துக்காட்டு 1 : 

sin 30 ° 0 • 5 எனில் , cos 60 இன் மதிப்பைக் காண்க . 
தீர்வு : 
cos 60 ° = sin ( 30 ° -60 ° ) 

sia 30 ° 

0.5 . 
எடுத்துக்காட்டு 2 : 
sin 20 

இன் மதிப்பைக் காண்க . 
cos 70 
தீர்வு : 
cos 70 ° = sin ( 90 ° -70 ° ) 

= sin 20 ° 
sin 20 ° sin 20 ° 

1 
sin 20 ° 


cos 70 ° 


348 


பயிற்சி 9-2-1 . 
3 

எனில் , cos 30 ° எவ்வளவு ? 
2 


1. sin 60 ° 


1 


2 
. 


cos 45 ° 


எனில் , sin 45 ° எவ்வளவு ? 


V2 


3. sin 50 ° = cos 9 எனில் , 8 இன் மதிப்பைக் காண்க . 


cos 40 ° 


-- 


sin x எனில், 


X இன் மதிப்பு எவ்வளவு ? 


-5 . 


cos 80 ° 
Sin 10 ° 


இன் மதிப்பு யாது ? 


sin 75 ° 


8 . 


cos 15 ° 
Sin 75 ° 


எனக் காட்டுக . 


cos 15 ° 


விடைகள் 


1 


3 


1 . 


3 


2 . 


* 


3. 40 ° 


4. 50 ° 


-9-2-2 . சைன் , கோசைன் விகிதங்களுக்கிடையேயுள்ள 

தொடர்பு 


8 


ஒரு செங்கோண முக்கோணம் 
ABC இல் IC = 
LC = 90 ° 

என்றால் 
பிதாகரஸ் தேற்றப்படி , 


a2 + 62 = 2 


Q2 


c2 


52 
( 2 ) 


= ( a ) + ( 8 ) = 1 


a 


( sin A ) 2 + ( cos A ) 2 = 1 

( sin A ) 2 , ( cos A ) 2 போன்ற 
வற்றை 

sin2A , cos2A என்று 


A 


C 


எழுதுவது எளிது . 


படம் 9.12 . 


349 


எனவே , sin2A + cos2A = 1 


போதுவாக , 


sin28 + cos20 


sin20 + cos20 எனில் , 

sin29 = 1 - cos28 ஆகும் . 
எனவே , sins = 1 - cos26 ; 
மேலும் , cos20 - sin20 . 
எனவே , cos I sin2g 


எடுத்துக்காட்டு 1 : 


ஒரு செங்கோண முக்கோணத்தில் sine 


எனில் , 


5 


cose ஐக் காண்க . 


தீர்வு : 


Sin 20+ cos28 = 1 
cos29 = 1 sin20 
cos 9 = 1 - sin20 


i . 2 . 


=M - ( ) = M 

ſi 


9 
25 


4 


25 

9 
25 


16 
25 


--- 


அ 


எடுத்துக்காட்டு 2 : 

சுருக்குக : cos49 + sin48 + 2 sin2g cos2g 


தீர்வு : 

cos48 + sin48 + 2 sin2a cos28 

{ ccs28 ) 2 + 2 cos2g sin28 + ( sin28 ) 2 
= ( cos29 + sin ? 8 ) 2 


12 


1 


350 


பயிற்சி 9-2-2 
1. ஒரு செங்கோண முக்கோணத்தில் cos 9 

sin G ஐக் காண்க . 


cos 0 = * 


எனில் 


12 


+ 


2. x = 4 cos 0 , y = 5 sin 6750 DISŮ 

பைக் காண்க . 


12 
25 இன் மதிப் 


16 


3. சுருக்குக : ( sing + cos 8 ) 2 + ( sin a 


cos 8 ) 2 . 


4. சுருக்குக :: sin a cos ( 90 ° 

sin a cos ( 90 ° - a ) + cos a sin ( 90 ° - 6 ) . 
5. cos a cos ( 90 ° - ( ) - sin a sin ( 90 ° - ( ) இன் 

9 ) இன் மதிப்பு 
யாது ? 
6. ( 1 + sin a ) ( 1 - sin a ) - cos2 9 இன் மதிப்பு யாது ? 


விடைகள் 


( 1 ) 1 ( 2 ) 1 ( 3 ) 2 ( 4 ) 1 ( 5 ) 0 ( 6 ) 0 


9 : 2-3 . சைன் , கோசைன் , டேன்ஜெண்ட் விகிதங்களுக்கு , 
இடையேயுள்ள தொடர்பு 

b 
படம் 9-12இல் sing 응 
cos 9 ; tan c = 

b 


a 


ச) 


C 


இப்பொழுது . 


a 


C 


sin a 


tan 0 = 7 


* 


b 


cose 


C 


மேலும் , tan 9 = 


d 
b 


என்றால் 


4 


sin a = 


; 


cos 


b 
a2 + 52 


a2 + 62 


எடுத்துக்காட்டு 1 : 

ஒரு செங்கோண முக்கோணத்தில் tan s = 13 என்றால் 
sin G ஐக் காண்க . 


351 


தீர்வு : 


d 


tang 


3 


a 


3 , b = 1 
c2 = a2 + b2 = ( 13 ) 2 + 12 

3+ 1 = 4 
14 = 2 


C 


sin 


- 


C 


2 


எடுத்துக்காட்டு 2 : 

ஒரு செங்கோண முக்கோணத்தில் tan e 
( cas G ஆகியவற்றைக் காண்க . 


8 

எனில் sin G + 
15 


தீர்வு .: 


--த்தில் காட்டியுள்ள படி கர்ணத்தின் நீளம் 


கர்ணம் 


18x 


8 


15x 


படம் 9-13 . 


V ( 8x ) 2 + ( 15x ) 2 
= 164x2 + 225x2 


= 289x2 


--- 17x . 


ஃ sin a 


8 
17 


எதிர்ப்பக்கம் 8x 

கர்ணம் 17x 
அடுத்துள்ள பக்கம் 

கர்ணம் 


cos G = 


15x 
17x 


15 
17 


352 


பயிற்சி 9-2-3 


9 , ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணம் என்றால் 
கொடுக்கப்பட்ட விகிதத்தைப் பயன்படுத்தி மற்ற விகிதங்களைக் 
கணக்கிட்டு அட்டவணையை நிரப்புக . 


எண் 


sino 


coso 


tang 


i 


ܣ{ܗ 


iil 


0-6 


iii 


2 


5 . 


iv 


17 


e 


h 


vi 


p 
9 


விடைகள் 


4 


8 
4 


( ii ) 0.8 , 1.83 


அ 


அ- 


( iii ) 


12 
13 13 


( iv ) 


8 8 
17 15 


( v ) 


b2 - a2 

b 


Mb2 - a2 


p 
p2 + q2 


+ 


9 
p2 + q2 


853 


9.3-1 . 30 ° , 45 ° , 60 ° அளவுள்ள கோணங்களின் 

முக்கோணவியல் விகிதங்கள் ! 
( i ) ABC ஓர் இரு சமபக்க 

ரு சமபக்க செங்கு 

செங்கோண முக்கோணம் 
ZC ) 80 , AA 

45 ° ; ! 

= 1 எனில் = 2 . 
அகம் , 


- 


45 . 


TAL 


படம் 9.14 . 


எனவே , 

sin 45 ° 


sin A 


a 


1 


• 414 


* 


= 


0707 


5 


cos 45 ° = cos A 


* 


= 


11 


C 


00107 


1 


tail45 = tag A = 


* 


= 


1 


s 


80 


( ii ) APQR ஒரு செங்கோண முக்கோணம் . 
AP = 80 ° , 20 80 என்க . 


ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் 30 ° , 80 ° , 200 
என்றிருந்தால் அவற்றிற்கு எதிரேயுள்ள பக்கங்கள் முறையே 

M.X. - 23 


864 


a , a 


3 , 2a என்றிருக்கும் 
கொண்டோம் . 


என்று முன் வகுப்பில் கற்றுக் 


30 


| 


50 


F = a 


R 


படம் 9.15 . 


எனவே , p = a 73 , 

14 = a , r = 2d ஆகும் . 
sin 30 = sin Q = 4 

0.5 
2 


2a 


p 
P 


3 


cosQ = 


cos 30 ° 


a 3 

2a 


1.732. 


0.866 . 


tan 30 


= e 

tan Q = 


q . 
P 


a 
a 3 


3 


3 


1.732 

3 


0.577 


355 


p 


( iii ) sin 60 ° = sin P 


a v3 
2a 


loslou 


1.732 

2 


T 


0.868 


4 


* 


cos 60 ° = cos P 


// பல 


20 


= 


p 


t ஓ 


tan 60 ° = tan P 


3 = 10732 


G 


a 


இம் மதிப்புகளைப் பின்வருமாறு அட்டவணைப்படுத்தலாம் . 


9 


sing 


cose 


tang 


30 ° 


0-500 


0.868 


0.577 


45 


0.707 


0.707 


1.000 


60 " 


0.866 


0.500 


1.723 


இவ்வட்டவணையிலிருந்து கோண அளவு மிகுதியானால் 
sin a , tan G ஆகியவற்றின் மதிப்புகள் மிகுதியாகின்றன . 
ஆனால் , cos 9 - இன் மதிப்பு குறைகிறது என அறிகிறோம் . 


மேலும் , 


Sin 30 ° 


கலெ 


= cos 60 ° 

= cos ( 90 ° -30 ° ) 


sin 45 ° 


--- 


= cos 45 ° = cos ( 90 ° -45 ° ) 


2 


Sila e0 ° 


- 


cos 30 ° = cos ( 90 ° - 80 ° ) 


பொவும் அறிகிறோம் . 


356 


பயிற்சி 9.3-1 


1. பின் வரும் அட்டவணையை நிரப்புக .. 


கய 


30 ° 


45 


80 ° 


45. In 


siy 6 


COS 


2 


tang 


2. பின் வரும் அட்டவணையிலுள்ள மதிப்புகள் சரியா என 

ஆராய்க . 


9 


30 ° 


45 ° 


60 ° 


sing 


cos 


WATMENT 
MATNEMA 
M ! 

/ ME 


tan 


2 


30 ° , 


4 


S.3-2 . 

4.5 , 80 அளனை கோணங்களின் 
முக்கோணவியல் விகிதங்கள் !! 
முக்கோணவியல் விகிதங்களின் மதிப்புகளைப் பிரதியிட்டுப் 
பின்வரும் எடுத்துக்காட்டுகளைப் போன்ற கணக்குகளுக்குத் 
தீர்வு காணலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 


2 sin 45 ° cos 45 ° { an 45 ° இன் மதிப்பு காண்க . 


357 


தீர்வு : 


sin 45 ° 


-- 


1 

= cos 45 ° 
12 


tan 45 ° = 1 என்ற மதிப்புகளைப் பிரதியிட , 

1 
2 sin 45 ° cos 45 ° tan 45 ° 

12 


= 


X 


* 


x.1 


1 


2 


= 1 . 


எடுத்துக்காட்டு 2 : 

sin 30 ° cos 60 ° . + cos 30 ° sin 60 ° = 1 எனக்காட்டுக . 


தீர்வு : 


1 


sin 30 ° 


2 


= cos 60 


sin 60 ° 


* 


13 

= cos 30 ° என்ற மதிப்புகளைப் பிரதியிட , 
2 


sin 30 ° cos 60 ° + cos 30 ° sin 60 ° 


1 


3 


!! 


X 


வ 


+ 


3 
2 


X 


2 


-+ 


4 . 


4 


பயிற்சி 9 • 2-3 
பின் வருவனவற்றின் மதிப்பு காண்க . 
1. sin 45 " + cos 45 ° + tan 45 ° 


2. sin 45 ° tan 45 ° + cos2 45 ° tan . 45 ° 


3. sin2 45 ° + cos2 45 ° 


4. sin 30 ° cos2 30 ° tan 30 ° 


5. 1 


sin2 30 ° 


6. 14. tan2 30 ° 


7 . 


tan 80 ° 
San 60 ° + cos 60 


8 . 


six 50 

cos 80 ° 
tan 60 ° 


358 


9. tan 30 ° tan 60 ° 


10. tan2 45 ° + sin2 60 ° 


11. Six2 30 ° + cos2 45 ° + tan2 60 ° 


12. tan2 30 ° + tan2 45 ° + tan2 60 ° 


விடைகள் 


8 
{ 1 } 1 + 12 ( 2 ) 12 ( 3 ) 

( 3 ) 1 ( 4 ) 

1 ( 4 ) - ( 5 ) 
1 213 

13- 1 
( 7 ) ( 8 ) 

( 9 ) 1 
1 + 3 

23 

3 
( 10 ) 1 ( 11 ) 3 

4 


( 12 ) 4 3 


டாகை 


முக்கோணவியல் விகிதங்களின் அட்டவணை 
30 ° , 45 ° , 60 ° அளவுள்ள கோணங்களின் சைன் . கோசைன் , 
டேன்ஜென்ட் விகிதங்களை நாம் 

நாம் கணக்கிட்டு அறிந்தோம் . 
அதைப்போலவே மற்ற முழு எண் 

அளவு கொண்ட 
கோணங்களுக்கும் முக்கோணவியல் விகிதங்களைக் கணக்கிட 
முடியும் . 1 ° இடைவெளியில் எடுத்துக் கொள்ளப்பட்ட கோணங் 
களுக்கு நேரே ஒரே வரிசையில் 4 தசமத்தானத் திருத்தமாகக் 
கணக்கிடப்பட்ட முக்கோணவியல் மதிப்புகளின் அட்டவணை 
தரப்பட்டுள்ளது . அதைப் பயன்படுத்திக் கணக்குகளுக்குத் தீர்வு 
காணலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 

முக்கோணவியல் விகிதங்களின் அட்டவணையைப் பயன் 
படுத்தி sin 35 ° இன் தசம உருவத்தைக் காண்க . அதற்கு 
எக்கோணத்தின் கோசைன் மதிப்பு சமமாக உள்ளது எனவும் 
காண்க . 


தீர்வு : 

( i ) கோணங்களைக் காட்டும் A. நிரலில் 35 ° ஐக் கண்டு 
கோள்க . அதற்கு நேரே வலப்புறமாக sin A என்ற தலைப் 
பிட்டுள்ள நிரலில் .5736 என்று உள்ளதைக் காண்க . எனவே , 
sin 35 ° 

0.5736 ஆகும் . 


359 


( ii ) cos A என்ற தலைப்பிட்டுள்ள நிரலில் .5738 என்ற 
மதிப்பு எங்கு உள்ளது என்பதைக் கண்டு கொள்க . பிறகு 
அதற்கு நேரே இடப்புறமாக A நிரலில் 55 என்று உள்ளதைக் 
காண்க . 

எனவே , .5736 = cos 55 ° 
எடுத்துக்காட்டு 2 : 

sin 13 ° - cos 31 ° + tan 44 ° இன் மதிப்பு காண்க , 


தீர்வு : 

sin 13 ° = • 2250 
cos 31 ° = • 8572 
tan 44 ° = 9657 


.. 


sin 13 cos 31 ° + tan 44 ° 

0 • 2250 - 0.8572 + 0.9657 
= 1.1907 - 0.8572 
= 0.3335 


பயிற்சி 9.4 
1. தசம உருவத்தில் எழுதுக , 

( i ) cos 65 ° ( ii ) tan 40 ° 
( iv ) sin 73 ( v ) tan 68 


( iii ) cos 7 ° 
( vi ) sin 37 


2. ZA- இன் மதிப்பைக் காண்க . 

( 1 ) sin A = 0 • 1736 
( ii ) tan A = 11.43 
( iii ) cos A = 0.9336 
( iv ) sin A = 0.8480 
( v ) tan A 0.7002 
( vi ) cos A = 0.3258 


3. மதிப்பு காண்க . 

( i ) sin 40 ° - cos 50 ° + tan 81 ° 
( ii ) tan 42 ° -tan 24 ° + tan 88 ° 


360 


விடைகள் 


1. ( i ) .4226 

( IV ) .950s 
2. ( i ) 10 ° 

{ iv ) 58 
3. ( i ) 6.3138 


( ii ) • 8391 

( iii ) • 8325 
( ! ) 2.2480 

( vi ) • 8018 
( ii ) 95 ° 

( iii ) 21 
( v ) : 85 

( vi ) 71 
( ii ) 23-0352 


$ 5.1 . உயரங்களும் தொலைவுகளும் 

முக்கோணவியல் விகிதங்களின் அட்டவணையைப் பாடல் 
படுத்தி உயரங்கள் , தொலைவுகள் ஆகியவற்றை நேரிடை 
யாகவோ அல்லது மறைமுகமாகவோ கணக்கிடலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 

30 செமீ . நீளமுள்ள ஓர் ஊசல் செங்குத்துக் கோட்டின் 
ஒவ்வொரு புறமும் 17 ° ஊசலாடுகிறது . ஊசல் குண்டு அலைவின் 

S 

ஒரு முனையில் இருக்கும்போது தொங்கு 
தானத்திலிருந்து எவ்வளவு கீழே 
உள்ளது எனக் கணக்கிடுக . 


தீர்வு : 

படத்தில் காட்டியுள்ளபடி ஊசல் 
குண்டு தொங்குதானத்திலிருந்து கீழே 
உள்ள தொலைவு = SP 

SP 
SG 

= cos S 


30 
செமீ 


.. 


SP = SG cos S 


30 cos 17 ° 


= 30x0.9588 


= 28.689 


- 


28.7 செமீ 


G 


( ஒரு தசமத்தானத் திருத்தமாக ) 


படம் 9.18 . 


361 


எடுத்துக்காட்டு 2 : 

40 மீ அகலமுள்ள ஓர் ஆற்றை ஒருவர் நீந்திக் கடக்க முயல் 
கிறார் . 

ஆனால் , உண்மையில் அவர் ஆற்றின் போக்கில் 85 ° 
கோணத்தில் நீந்துவதாகத் தெரிகிறது . புறப்பட்ட இடத்திற்கு 
நேர் எதிரிலிருந்து எவ்வளவு தொலைவு தள்ளி அவர் எதிர்க் 
கரையை அடைவார் எனக் காண்க . 


3 


A0e 


651 


A 


படம் 9-17 , 


படத்தில் சேரவேண்டிய இடத்திலிருந்து சேர்ந்த இடம் 
உள்ள தொலைவு , BC . 

BC 

= tall 65 ° 
AB 


BC 


AB tan 65 ° 


40 tan 55 


40x2.1445 


-- 


65.78 


86 மீ ( மீட்டர் திருத்தமாக ) 


- 


பயிற்சி 9 • 5-1 . 


1. 10 செமீ . விட்டமுள்ள ஒரு வட்டத்தில் 8 செமீ . நீளமுள்ள 

வட்ட நாண் வட்டமையத்தில் தாங்கும் கோணத்தைக் 
காண்க . 


2 
. 


ஒரு செவ்வகத்தின் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 4 செமீ . 
அஃது ஒரு பக்கத்தோடு 50 ° கோணத்தை உண்டாக்குகிறது 
என்றால் , செவ்வகத்தின் நீள , அகலங்களைக் காண்க . 


362 


3. ஒரு குளத்தின் கரையில் எதிரேயுள்ள இரு புள்ளிகளுக்கு 

இடையேயுள்ள தொலைவைக் காண ஒருவர் படத்தில் 
காட்டியுள்ளவாறு அளவுகளைக் குறிக்கிறார் எனில் அத் 
தொலைவைக் காண்க . 


B 


108 


43 


A 


படம் 9.18 . 


4. ஓர் இரு சமபக்க முக்கோணத்தின் அடிப்பக்கம் 12 செமீ . 

அதன் அடிக்கோணம் ஒவ்வொன்றும் 71 ° என்றால் , அதன் 
உயரத்தைக் காண்க . 


5. ஒரு சாய்சதுரத்தின் மூலைவிட்டங்கள் 8 செமீ , 6 செமீ 

என்றால் அதன் கோணங்களைக் கணக்கிடுக . 


8. ABC என்ற முக்கோணத்தில் அதன் உயரம் AD = 4 செமீ . 

L B = 50 ° , ZC = 30 ° என்றால் BC எவ்வளவு ? 


விடைகள் 


( 1 ) 54 ° ( 2 ) 3.1 செமீ . , 2.6 செமீ . ( 3 ) 6.82 மீ . 
( 4 ) 17.4 செமீ . ( 5 ) 74 ° , 106 ° , 74 ° , 106 " 
( 6 ) 10.3 செமீ . 


9.5-2 . ஏற்றக் கோணம் 

படம் 9-19இல் ஒருவர் ஒரு மரத்தின் உச்சியை நோக்குவது 
காட்டப்பட்டுள்ளது . அவருடைய கண்பார்வைக் கோட்டிற்கும் 
கிடைமட்டக் கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் ஏற்றக் 
கோணம் எனப்படுகிறது . 


888 


இக் கருத்தையும் முக்கோணவியல் விகிதங்களையும் பயன் 
படுத்தி அன்றாட வாழ்க்கையில் நாம் கண்ணுறும் உயரங்களை 
படம் தொலைவுகளையும் கணக்கிடலாம் . 


கண் பார்வைக் கோடு 


கிடை மட்டக்கோடு 


படம் 9.12 . 


எடுத்துக்காட்டு 1 : 

ஒரு மலைமீது உள்ள இரயில்பாதை கிடைமட்டத்திலிருந்து 
10 ° சாய்வில் ஒரே சீராக அமைக்கப்பட்டுள்ளது . ஒரு குறிப் 
விட்ட இடத்திலிருந்து 400 மீ சென்றால் அப் பாதை செங்குத் 
தாக எவ்வளவு உயர்ந்திருக்கும் ? 


தீர்வு : 


படத்தில் காட்டியுள்ள படி , பாதை செங்குத்தாக உயரும் 
அளவு AB ஆகும் . 


A 


400 மீ 


10 ° 


கீடை மட்டம் 


8 


படம் 9.20 . 


364 


AB 
AC 

= sin 10 " 


AB = 400 sin 1.0 ° 


400 x 0.1736 


$ 9 : 44 மீ 


எடுத்துக்காட்டு 2 : 

ஒரு கொடிக் கம்பத்தின் ஆதாரக் கயிறு தரையிலிருந்து 8 t 
தொலைவில் தரையோடு 60 ° கோணத்தைத் தாங்குகிறது எனில் 
கயிற்றின் நீளம் என்ன ? 


தீர்வு : 

படத்தில் கயிற்றின் நீளம் AB . 


- 


B 


60 


8 ம் 


படம் 9-21 . 


AC 
( cos 60 = 

AB 


AE 


AB = 


8 
cos 60 "° 


= 


8 
0-5 


16 மீ 


885 


பயிற்சி 9.5.2 


1. ஒரு காற்றாடி 100 மீ நீளமுள்ள நூலில் தரை மட்டத்திற்கு 

50 ° சாய்வில் பறந்து கொண்டுள்ளது எனில் தரை மட்டத்தி 
லிருந்து காற்றாடி எவ்வளவு உயரத்தில் உள்ளது ? ( நூலில் 
ஏற்படும் தொய்வைக் கணக்கில் கொள்ள வேண்டாம் . ) 


2. ஒரு கழைக் கூத்தாடி 6 மீ உயரமுள்ள கம்பத்தின் உச்சியி 

லிருந்து தரையோடு 30 ° கோணத்தில் இழுத்து கட்டப்பட்ட , 
கயிற்றின்மீது நடக்கிறார் . அவர் கம்பத்தின் உச்சியை 
அடைய எவ்வளவு தொலைவு நடக்கவேண்டும் ? 


3. ஒரு சாரணச் சிறுவன் 35 ° சரிவில் ஒரு குன்றின்மீது 200 மீ 

தொலைவு ஏறிச் செல்கிறான் என்றால் கிடைமட்டத்தில் 
அவன் கடந்த தொலைவு எவ்வளவு ? 


4. ஒரு படகுத் துறையில் ஒரு படகு 5 மீ நீளமுள்ள கயிற்றால் 

கட்டப்பட்டுள்ளது . கயிறு விறைப்பாக இருக்கும்போது 
கிடைமட்டத்தோடு 40 ° கோணத்தை உண்டாக்குகிறது 
என்றால் துறையின் ஓரத்திலிருந்து படகு எவ்வளவு தொலை 
வில் உள்ளது ? 


5. ஓர் ஏணி ஒரு சுவரில் சாய்த்து நிறுத்தப்பட்டுள்ளது . அதன் 

அடி சுவரிலிருந்து 3 மீ தொலைவில் உள்ளது . ஏணி தரை 
யோடு 70 ° கோணத்தை ஏற்படுத்துகிறது என்றால் ஏணி 
யின் உச்சி சுவரில் எவ்வளவு உயரத்தைத் தொடுகிறது ? 


8. ஒரு விளக்கின் ஒளியில் 4 மீ உயரமுள்ள ஒரு கம்பத்தின் 

நிழல் 3 மீ உள்ளது என்றால் விளக்கின் ஏற்றக் கோணத். 
தைக் காண்க . 


விடைகள் 


( 2 


( 1 ) 76.6 மீ 
( 4 ) 3.83 மீ 


( 2 ) 12 மீ 
( 5 ) 8.24 மீ 


( 3 ) 163.84 மீ 
( 8 ) 48 ° 


9.5-3 . ஏற்றக் கோணம் II 
எடுத்துக்காட்டு 1 : 

1 * 5 மீ உயரமுள்ள ஒருவர் ஒரு கோபுரத்தின் அடியிலிருந்து 
15 மீ தொலைவில் நின்றுகொண்டு கோபுரத்தின் உச்சியை 53 


386 


அந்தக் கோணத்தில் காண்கிறார் என்றால் அக் கோபுரத்தின் 
உயரம் என்ன ? 

தீர்வு : 

படத்தில் கோபுரத்தின் உயரம் 
( x + 1 5 ) மீ 


tan -53 


15 


. 


15 tap 58 


ST 


15 X 1-3270 
19.9050 


53 


156 


1.5மி 


கோபுரத்தின் உயரம் 

19.9050 + 1.5 

21.4050 

= 21-4e 
( மூதல் தசமத்தானத் திருத்தமாக ) 


15 ம் 


பட்டம் 9-22 . 


எடுத்துக்காட்டு 2 : 

ஒரு கட்டிடத்திலிருந்து 50 மீ தொலைவில் நிற்கும் ஒருவர் 
கட்டிடத்தின் மீதுள்ள ஒரு கொடிக் கம்பத்தின் உச்சி , அடி ஆகிய 
வற்றின் ஏற்றக் கோணங்கள் முறையே 46 ° , 40 ° எனக் காண் 
கின்றார் . கொடிக் கம்பத்தின் உயரத்தைக் காண்க . 
தீர்வு : 

படத்தில் கட்டிடத்தின் உயரம் x மீ ; கொடிக் கம்பத்தின் 
உயரம் y மீ . 

x = 50 tan 40 ° 
= 50x0.8331 

= 41.9550 
கட்டிடமும் கொடிக் கம்பமும் 
சேர்ந்த உயரம் ( x + y ) மீ . 
x + y = 50 tan 46 ° 

= 50x1.0355 
51-775 


ம 


IIT 


1046 


கொடிக் கம்பத்தின் உயரம் 

( x + y ) -x 
= 51-775-41.955 
9.82 மீ 


58 மீ 


படம் 9.23 . 


367 


பயிற்சி 9.5-3 


1. ஓர் ஆற்றின் ஒரு கரையில் உள்ள ஒரு மரத்தை மறு கரை 

யில் அதற்கு நேர் எதிரே நின்று காணும் ஒருவர் மரத்தின் 
உச்சி 45 ° ஏற்றக் கோணத்தில் இருப்பதாகக் கண்டார் . 
அதே நேர்க் கோட்டில் பின் நோக்கி 3 மீ சென்ற பிறகு 
மரத்தின் உச்சி 30 : ஏற்றக் கோணத்தில் இருப்பதாகக் கண் 
டார் எனில் . ஆற்றின் அகலம் என்ன ? 


2. 30 மீ உயரமுள்ள ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியை 

60 ° ஏற்றக் கோணத்தில் கண்ட ஒருவர் நேரே பின் நோக்கி 
நகர்ந்து அதன் ஏற்றக் கோணம் 30 ° ஆகத் தோன்றிய 
இடத்தில் நின்றார் எனில் முதல் நின்ற இடத்திற்கும் 
இரண்டாவதாக நின்ற இடத்திற்கும் உள்ள 

தொலைவு 


யாது ? 


3. ஒரு தீயணைக்கும் இயந்திரத்தின் மீது தரையிலிருந்து 2 மீ 

உயரத்தில் பொருத்தப்பட்டுள்ள 20 மீ நீளமுள்ள ஏணி 
உயர்ந்த அளவு 70 ° ஏற்றக் கோணத்தில் அமைக்கப்பட 
லாம் என்றால் தரையிலிருந்து ஏணி எவ்வளவு உயரத்தை 
எட்டும் ? 


4. ஒரு கோபுரத்தின் அடியிலிருந்தும் உச்சியிலிருந்தும் 100 மீ 

உயரமுள்ள ஒரு குன்றின் உச்சியின் ஏற்றக் கோணங்கள் 
முறையே 60 ° , 45 ° என்றால் கோபுரத்தின் உயரம் என்ன ? 


5. ஒரு கோபுரத்தின் எதிர்ப்பக்கங்களிலிருந்து கோபுரத்தோடு 

ஒரே நேர்க் கோட்டில் அமைந்துள்ள இரு புள்ளிகளிலிருந்து 
கோபுரத்தின் ஏற்றக் கோணங்கள் முறையே 30 ° , 45 ° . 
அவ்விரு புள்ளிகளுக்கு இடையேயுள்ள தொலைவு 200 மீ 
என்றால் கோபுரத்தின் உயரம் என்ன ? 


8. ஒரு கலங்கரை விளக்கத்திற்கு நேர் எதிரே இரு புறங்களி 

லும் நிற்கும் இரு கப்பல்களிலிருந்து , 25 மீ உயரமுள்ள 
கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்றக் கோணங்கள் 


368 


முறையே 60 ° , 30 ° என்றால் அவ்விரு கப்பல்களுக்கு 
இடையேயுள்ள தொலைவு யாது ? 


விடைகள் 


( 1 ) 4.10 மீ 
( 4 ) 42.27 மீ 


( 2 ) 34.64 மீ ( 3 ) 20.79 மீ 
( 5 ) 73.2 மீ ( 6 ) 57.73 மீ 


9.5.4 இறக்கக் கோணம் 

படம் 9-24 இல் ஒருவர் ஒரு குளத்திலுள்ள தாமரைப் பூவைப் 
பார்ப்பது காட்டப்பட்டுள்ளது . அவருடைய கண் பார்வைக் 
கோட்டிற்கும் கிடைமட்டக் கோட்டிற்கும் இடைப்பட்ட 
கோணம் இறக்கக் கோணம் எனப்படுகிறது . ஏற்றக் கோணத் 


கீடைமட்டக்கோடு 


4 


ae 


8 


கண் 
பார்வைக் 
கோடு 


15 


வப்ப 


பொக 


படி 


naal 


படம் 9-24 . 
இக்பால் DoP ਰਵੀ ਕਰ 

ਦਿਓ, , ਦ ਬੋਲਣ ਦਾ ਬਲਈ 
றப் பயன்படுத்தியது போலவே இறக்கக் கோணத்தையும் 
பயன்படுத்தி உயரங்களையும் தொலைவுகளையும் கணக்கிடலாம் . 

வண்டு Data 

ப 
எடுத்துக்காட்டு 1 : 

130 மீ உயரமுள்ள ஒரு செங்குத்தான பாறையின் உச்சியி 
விருந்து ஒரு கோபுரத்தின் உச்சியின் இறக்கக் கோணம் 27 ° 
ஆகும் . பாறைக்கும் கோபுரத்திற்கும் இடையேயுள்ள தொலைவு 
40 மீ என்றால் கோபுரத்தின் உயரம் எவ்வளவு ? 


369 


127 


தீர்வு : 


(130-X)மீ 


படத்தில் கோபுரத்தின் 
உயரம் x மீ 

130 - x 
tan 27 

40 


27 


40 


130 - x 
0.5095 

40 
20.38 = 150 - x 
--x = 130 - 20.38 

108.62 


YK 


- 


கோபுரத்தின் உயரம் 
109.62 மீ 


40 மீ 


எடுத்துக்காட்டு 2 : 

படம் 9-25 . 
ஒரு கலங்கரை விளக்கத்திற்குக் கிழக்கே இரு படகுகள் 
உள்ளன . கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து அவற்றின் 
இறக்கக் கோணங்கள் முறையே 45 ° , 43 ° எனக் காணப்பட் 

இரு படகுகளுக்கும் இடையேயுள்ள தொலைவு 2 மீ 
என்றால் கலங்கரை விளக்கத்தின் உயரம் என்ன ? 
தீர்வு : 

படத்தில் கலங்கரை விளக்கத்தின் உயரம் x மீ என்க . 


டன . 


lan 430 


45 


x + 2 


43 


- 


மீ 


E 


05325 

x + 2 
0.9325 x + 

1.8850 = 3 
x - 0.9325x = * 1.3650 
0.0675x 1.8650 

1.8850 

0.0676 

= 27.63 
கலங்கரை விளக்கத்தின் 
உயரம் 

27.63 மீ 


- 


b 


I மீ 


145 


2 மீ 


படம் 9-26 . 


870 


பயிற்சி 9.5.4 


1. ஒரு கட்டிடத்தின் உச்சியிலிருந்து. தரையில் ஒரு புள்ளி 30 " 
இறக்கக் 

கோணத்தில் காணப்படுகிறது . கட்டிடத்தின் 
அடியிலிருந்து அப்புள்ளி 30 மீ தொலைவில் இருந்தால் 
கட்டிடத்தின் உயரத்தைக் காண்க . 


2 
. 


30 மீ உயரமுள்ள ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் 
லிருந்து ஒரு கப்பல் 60 ° இறக்கக் கோணத்தில் காணப் 
படுகிறது என்றால் கலங்கரை விளக்கத்திற்கும் கப்பலுக்கும் 
இடையேயுள்ள தொலைவைக் காண்க . 


| 


3. ஒரு குன்றின் உச்சியிலிருந்து குன்றுக்கு மேற்கே செல்லும் 
நேரான பாதையில் அடுத்தடுத்துள்ள 

இரு கிலோமீட்டர் 
கற்களின் இறக்கக் கோணம் முறையே 45 ° , 10 ° என்றால் 
குன்றின் உயரம் என்ன ? 


4 . 


கடல் மட்டத்திலிருந்து 150 மீ உயரமுள்ள ஒரு செங்குத் 
தான பாறையின் உச்சியிலிருந்து இரு கப்பல்களின் இறக்கக் 
கோணங்கள் முறையே 45 ° , 30 ° கப்பல்கள் பாறையின் 
அடியோடு ஒரே நேர்க்கோட்டிலும் அதன் இருபக்கங்களில் 
எதிரெதிராகவும் இருந்தால் கப்பல்களுக்கு இடையேயுள்ள 
தொலைவைக் காண்க . 


5 
. 


18 மீ உயரமுள்ள கட்டிடத்திலிருந்து ஒரு மரத்தின் உச்சி , 
அடி ஆகியவற்றின் இறக்கக் கோணங்கள் முறையே 300 , 
60 ° என்றால் மரத்தின் உயரத்தைக் காண்க . 


6. ஒரு பாலத்தின் ஒரு முனைக்குமேல் 1500 மீ உயரத்தில் 

பறந்து கொண்டிருந்த விமானத்திலிருந்து அப் பாலத்தின் மறு 
முனையின் இறக்கக் கோணம் 88 ° என்றால் பாலத்தின் நீளம் 
என்ன ? 


விடைகள் 


( 1 ) 1.732 மீ 
( 4 ) 409.80 மீ 


( 2 ) . 17.32 மீ 
( 5 ) 12 மீ 


( 3 ) 214.03 மீ 
( 6 ) 104.9t 


371 


பாடச் சுருக்கம் 


1. AABC யில் - செங்கோணமானால் , 

B 
sin A = 

= cos E ; tan A 


a 


= 


C 


b 


5 


a 


sin B = 


. 


= cos A ; tan B 


C 


ே 


A யும் நீயும் நிரப்புக் கோணங் 
கள் 

எனில் cos B = sin A , 
cos A = sin B. 


cosine என்பது sine of the 
complement என்பதன் சுருக்கம் . 


A 


C 


படம் 9-27 . 


2. sin2 9 + cos20 = 1 : tan a = 


sin G 
cos 


- 


1 


-3 . sin 80 ° = 


sin 45 = 


. 


sil 60 


8 
2 


2 


1 


1 


cos 3.0 ° 


VS 

; cos 45 ° 


2 


T ; cos 60 ° = 


U 


tan 80 ° = 


tan 45 = 1 ; 


tan 80 ° | 


ககக 


NS . 


4. ஓர் இடத்திலிருந்து ஒரு பொருளைப் பார்க்கும்போது 
பார்வை கோட்டிற்கும் கிடைக்கோட்டிற்கும் 

இடையே 
யுள்ள 

கோணம் , பார்வைக் கோடு கிடைக்கோட்டிற்கு 
( அ ) உயரே அமைந்தால் ஏற்றக் கோணம் எனவும் 
( ஆ ) கீழே அமைந்தால் இறக்கக் கோணம் எனவும் 
கூறப்படும் . 


பொருள்களின் உயரங்கள் , அவை அமைந்த இடத்தின் 
தொலைவுகள் ஆகியவற்றை ஏற்ற , இறக்கக் கோணங்களின் 
முங்கோன இயல் விகிதங்களின் 

துணை கொண்டு 
லாம் . 


கானா 


372 


தன்னறிவுச் சோதனை 


1. cosa = 0.8 என்றால் sine, tan 9 ஆகியவற்றின் மதிப்பு : 

களைக் காண்க . 


2 . 


cos 55 


-- 


sin a எனில் இன் மதிப்பு எவ்வளவு ? 


3. சுருக்குக : 


1 
sin 0 


1 


1 
+ 

1 + sin a 


2 
cos28 


4. மதிப்பு காண்க : 


sin2 60 ° + cos2 45 ° + tan2 30 ° 


5. மதிப்பு காண்க : 


Sin 27 


cos 63 ° + tan 82 ° 


6 . 


7052 மீ உயரத்தில் பறக்கும் ஒரு சேதமடைந்த விமானம் 
கிடைமட்டத்திற்கு 10 ° சாய்வில் இறங்கத் தொடங்கினால் 
20 கிமீ தொலைவிலுள்ள விமான நிலையத்தில் தரை தட்டுமா 
எனக் காண்க . 


விடைகள் 


( 1 ) 0.8 , 0.75 


( 2 ) 35 


( 3 ) 0 


( 4 ) 


19 . 
12 


( 5 ) 1.8807 


( 8 ) இல்லை . 


3.73 


28 ட க்கை 


வித்தியாசங்கள் 


* 


3 


4 


7 


3 . 


9 


123456739 


10000 1000431-0026 | 012310170 • 02121-0253 1.92941-0334 -0374 


4 812117 21251 29 33 37 


04141 04331.04931-0531 | G50916607 1.06451.0682171910755 4 8THIS1923 25 2034 
31.07931-0823 364108991 09341-09691-2004 - 638110721 - FREE 3710 14172E124 28 31 

• 1239111731-12061-239102711303 1.1335-13671: 139 | 1830 | 3610 1315 19123 2529 
* 14611.1492115231-25531588154-1644 IGS 1031-1732 

12 1518212427 
3 :517 • 1790181818471-875 - FC - 19311.1955 19871-2014 

( 427 202225 


BPS , 204 2058 2.09 % 121221-2148 22 : 151-2201 2022722531-2279 
x7 1.2304,23301235512330-24052430 2455 2480 2204 • 252 ) 

9 ) 
1 8 2553 23271-260 ! | -2525 -2648 1-26721-26951-2718 1-274212765 
92788 12810128332856.2878.2900 

• 2878 | 290 • 29231204S - 2967 -2969 
2.0 * 3010 3032 129541-107513095 | 3i3 3139 | 316 3181.3201 


25 7 
25 ? 


11131132124 
101215117 2022 
912141161921 
9/11311518 20 
8HE31751719 


22222 1.324332631-32841-3304 2224 934533551-338513404 
2 :21-2424 1-3444 1.3454 | -3483-3502 -3521 541-3560357913598 
2 33617 .36363655-3674 * 359X -37-3729137673766.1.3784 
24 3862820-38381-3856 

38381-38551.38741-38321-3909 -39739451-3962 
2 5-3979 • 317140141403 ! " 4048 4265140821-4099411614133 


286 
246 
24 . 
245 
23 5 


& IGE21416.18 
SICI21141517 
7 91131517 
* 11114 16 
7 910112 14 15 


2 :5141501436514183 ) -4200104216+ 4222142491-42651 "4288 | * 5298 
27 / 43141-430 43461-436214378 / 

143531-44091-4425 44401-4456 
2 • 8 | 44721-44871-45021-4518 / 453314548 45641-4579 1859414609 
29 ( 4624 46391-4654 4569 | 46 & 34698 4713 A728 474214,757 
30 ] • 4771 1 * 478048601.4814 ( 4329 -4843. 4857 4871 | 4886-4900 


235 
23 5 
23 5 


18101.11315 
5 8 9111 13 14 
6 891111214 
6 7 9110 12.13 

* 9110113 


3 ! | +4974 4928 ) -49421-89551 4969 49831 + 4997.018 -5024 +5030 
33 1 50555065-50791-50921 - SHA5 ] 51191-5132 1.5 ! 45-5159 1 * 517 ) 
33.51855193-52181.5224 -521-52505253-5276-5289 1-5302 
3-25315313131* 53131-53055378 -534-1403 5415 +5823 
33.54 } # * 5453 54651-5473 5490 / -5502 1.55141-55371-5579551 


5 7 811011 12 
$ 1 - 912 
56 8 91012 . 
$ 68 ! 9101 


12 4 


5 N 7 


36 -5563 | 55251-55876599.1531 : 1.5623 

.53111.56235635.3547 -5658-5570 
171032 1.5595.8735717 

• 5705171715729-5740 •57521-57531-5775 766 
31-5798 -5809 : 5821-5832 

•58091 : 5821-58321.58431-5855-5866 -5877-5883 1.5849 
391591-19221.49331.5944 | -59551-59651-59771-5988 - 59991010 

1502 : 16030-60421-605316064 0751608560961-6107117 


| 2 4 
1 2 3 

2 
1 2 3 
123 


8301 
8910 
8910 


56 
8 
4 


10 


46! 23.6138 161491-5160 16170 1618061911-62011-621216221; 
4 2.5232 1 6243 +62531626651-6275 -6234 1 -6294 630563145325 
431.5335163451-5355165651-63751-6385.1.63951-54051 64151-6425 

164,351-64441-64541-64641-6474 + 548A 154931.65031.65 !31-6522 
45 • 6532 / 65421 6551 656116571 / 658016590 65996699 5518 


* 3 
123 
123 
1 2 3 
1 2 3 


4 55 7 8 9 
4 5 6 7 8 9 

7 8 9 
4 5 6 7 8 9 
4 5 6 7 8 9 


461.662866371664616656566546751 6684859367026712 
47.672167306739 167491-6758-676767761673516794 ) 6803 
88.681210261-683016839 1-68481.6857 686616815688416993 
4916937 169111-69016928 1-5937 169451695516964-6972 1-690 ) 
5.0 • 69855981-70071-7015 -70241-70531-7042 -7050-10591-7067 


12 3 
! 2 3 
123 
123 
12 3 


4 5 6 7 8 
4 451528 
4 4 5 678 
3 4 5 6 7 8 


5-2 
53 


5.1.7076-70841-70931-71011-71101-71181-71261713571437152 

* 71601-71687177-71851-71931-72021-72101-72181.72261-7235 

* 72431-72511-72591-72671-7275172841-72921-730-73087316 
54 * 7324 1.73221-7340-73481-73561 : 73641-7372 17380-7388 1.7396 


3 
12 2 
12 2 . 
122 


3 4 5 

577 
3 4 5 * 6 7 
3451667 


.. 


374 


மடக்கை 


வித்தியாசங்கள் 


0 


1 


1 


2 


3 


4 


5 


6 


1 


8 


9 


12314 56 


7 8 9 


5 : 51.7404 7412 -7419 ) -7427 1-7435 |-7443 )-7451 ) -7459 | -7466 |-7474 


1 2 213 4 5 


5 6 7 


56 1.7482 | -7490 / -7497 -75051-7513 7520-7528 | -7536 -75431-7551 1 22 3 4 5 
S -117559 ) -75661-75741-75821-7589 | -75971-7604 | -76121-761917627 1 2 213 4 5 
5-81-7634 -76421-76491-7657 76641-7672 -76791-76861-76941-7701 1 12 3 4 4 
591-7709-77161-77231-7731 | -7738 | -7745 7752.1-77601-77671-7774 11 2 3 44 4 
6-01-7782 -7789 ] .77961-78031-7810 | -78187825 -7832 | -78391-7846 1 12 3 4 4 


567 
5 6 7 
5 6 7 
5 6 7 
5 66 


6 11-7853 | -7860 / -78681-78751-78821.78891-78961-7903 -79101-7917 1 1 2 3 4 4 
6.21.7924 | -79311.7938-7945 -7952 -79591-79661-7973 • 79801-7987 1 1 2 3 34 
6.31-7993 | 8000 1-8007 -8014 | 8021 | 8028 -803518041 .8048 | 8055 1121334 
6.41.8062 | -8069 / • 8075 | -80821-80891-80961-8102 1.8109 | 81161-8122 

• 811618122 | 112 

1 1213 3 4 
6 : 51.81291-81361-81421-81491-8156 | 8162-1-81691-8176 | 81821-8189 1 1 213 3 4 


5 66 
5 66 
5 56 
5 5 6 
5 56 


6-51-8195 |-82021-82091-8215 • 8222 828 1.82351-8241 | -8248 1-8254 112133 4 
6-7 | 8261 8267 | 8274 ) -82801-8287 ] • 82931-82991-8306 | 83121-8319 1 1 2 3 3 4 
6-8 ] * 8325 | • 8331 ) • 8338 | 8344 ] • 8351 | 8357 ./ . 83631-8370 | 8376 | 8382 

83761-83821112 

112133 4 
6-9 ] • 8388 -8395 ] • 84011-840718414 | 84201-8426 | 8432 84391-8445 1 1 2 2 3 4 
7-01-8451-8457 / • 84631-84701-84761-84821-84881-84941-8500 / -8506 1 12 1 2 3 4 


5 56 
5 56 
4 5 6 
4 56 
4 5 6 


7.11.8513 | 851918525 | 8531 85371-8543 | -85491-8555 -8561 1.8567 
7-2 | • 857318579 | 8585 | 8591 | 8597 8603 | 86091-8615 | -8621 | -8627 
7-3 *8633 86391.8645 8651-8657 ] • 86631.86691-86751-86811-8686 
7 :41-8692 18698 | 8704 | 871018716 8722187271-8733873918745 
7 • 5 / 8751 | 8756 8762 8768 ] • 8774 ] • 87791-8785 ) -8791 8797 8802 


1 1 2 2 3 4 
1121 2 3 4 
1 122 3 4 
112 2 3 4 
1 1 2 

233 


4 55 
4 55 
4 55 
4 55 
4 55 


7-6 | • 8808 | • 8814 | • 8820 ) • 8825 | 8831 | 88371-88421-8848 | 88541-8859 
7-71-8865 8871 • 8876 | 8882 ] * 8867 -8893 ] .8899-8904 -8910 -3915 
78 ] • 8921 | -8927 • 8932 -8938 | 8943 89491-8954 |-89608965 ) -8971 
7-9 | 8976 ] • 8982 ] • 8987 • 8993 ] 8998 / -9004 / -90091-9015 ) -9820 • 9!125 
80-9031 | 9036 | 9042 | 90471-90531-9058 | 90631-90691-9074 |-9979 


1 1 212 33 
1 1 2 1 2 3 3 
1 1 2 | 2 3 3 
1 1 2 23 3 
1 1 2 2 3 3 


4 55 
4 4 5 
4 4 5 
4 4 5 
4 4 5 


பால் 


81 ] 9035 90901-90961-9101 | -91069112 | 9117.9122 9128 | -9133 
8 • 2 / 9138-9143191491-9154 91591 9165 9170 | 9175 / 91801-9186 
8.31 91911-9196 / - . 9201 | • 92061-92121-92171-92221-9227 | • 9232 19238 
84 • 92431-9248 / • 9253 / -9258 / 9263 • 92691-9274 1-92791-9284 | -9289 
8-5 9294-9299 / 9304 -9309.9315 -9320 / -9325 | -9330-93351-9340 


112 2 33 
1 1 212 33 
1 1 212 33 
1 1 22 33 
1 1 2 2 3 3 


4 4 5 
4 4 5 
4 4 5 
4. 49 
4 4 5 


86 ] • 9345 ) -9350 | 9355./ 9360 9365 93701 * 9375 / -9380 / -93851-9390 
871-9395 -9400 | -9405 9410 ) 9415 ] 94201-94251-9430 / -9435 ) -9440 
8-8 | 9445/9450 | 9455 / -9460194651-94691-94741-9479 -94841-9489 
-89 / -9494 | 9499 ) 9504 / 9509 | 9513 / 9518 95231-9528 | 9533 ) -9538 
9 • 01 • 9542 | 9547 • 9552 ) 9557 • 95621-9566 | 957119576 9581 19586 


1 12 23 3 
01 112 2 3 
01 | 2 2 3 
0.1 1 22 3 
011 22 3 


4 4 5 
34 4 
3 4 4 . 
34 4 
34 4 


9.1 9590 | 9595 | 9600 / 9605 -96091-9614 96191-9624 9628 9633 011 
92 | 9638/9643/9647 9652 -9657 -9661 -96661-9671 96751-9680 011 
9 • 31-96851-9689-9694 | 9699 | 97031-9708 | 971319717 / 97221-9727101 1 
9-4 / +9731 |-9736 | 9741 -97451-9750 / -9754 97591-9763 | 9768 19773 011 
9 • 5 | 9777 19782 | -97861-97911-97951-9800 | -98051-98091-98141-9818 | 011 


22 3 
2 23 
22 3 
2 23 
2 23 


3 44 
3 4 4 
3 4 4 
3 4 4 
3 4 4 


9-6 ! 9823 | .98271-9832 | -98361 9841 | -98451-98501-9854 • 98591-9863 
9-71-9868 19872 | • 98771-9881 98861-98901-98941-98991-9903 19908 
9 • 8 | -9912-99171-99211-99261-99301 9934 | -9939 1-994319948 -9952 
9-91-99561-9961 1-99651-99691-9974 1-9978 1 99831-99871-9991-9996 


0 1 1 
011 
011 
011 


2 23 
22 3 
2 23 
2 23 


34 4 
3 4 4 
34 4 
3 3 4 


375 . 


எதிர் ம உக்கை 


வித்தியாசங்கன் 


2 


3 


4 


S 


5 


7 


8 


9 


1 2 3 4 5 6 7 8 9 


5 6 


2 2 2 


• 80 1.000 / 1-00211-005 | 1 00711.00911-012 | 101411016/1019 

£ 01411-016 | 101911-021 3 
• 011-023 1-026 / 1-028 [ 1 oso ) 1033 | 1* 03s 10381-340 / 1042 | 045 00 
" 07 11047 | 1050 11-05211-054 | 1-05711-0591106211-06411067 
• 03 1 : 072 | 1 07411076 ] 1.079 /11-08111-084 | 108611-08911-091 

1.096 / 109911.10211-10411-107111091111211141117 | 1129 
• 051 1.12211-125 | 11271113011132 / 113511.1381.140 / 1143 

1.138 11.14011143 ] 146102 


2 22 
2 2 2 
2 22 
2 22 
2 22 


* 85 
• 07 
* 38 
-09 
10 


1-14811-151115311.155115911-1611164 | ! 676911-172 

1.164 011 
1.175 117811-18011.183111861 18911 1911194 11-1971-199 !: 
1.2021-20511-208 | 1211 1• 213 12161219 | 1 : 22211-2251-227 | 011 
1.2301 1.23311-23611-239-24211-2451-2471-250 / 1-253 | 1.255 
f • 259 | 1-26311-265 | 1-268 | 1-27111-274 1 : 2761-27911-282 | 1-2851011 


11 212 2 2 
11 212 22 
| 1 22 23 
1 | 2 22 31 

22 3 


• 11 ] 1-288 ] 1-291 [ 1-294 ] 1-29711-3601-303 / 1-306 1.309 / 1-312 ) f• 315101 

01 1 
• 12 1.31811-3211132A | 1.327 / 1330 ! 1.33411 :337 1 : 34011.34311-346 

1-346101 

011 
* 13 ) 1.34911-352 | 13551.358 | 1-3611: 36511 368 / 137111.37411:377 01 1 
14 1.380 1.384 11-38711-3901 139311-396 | 1 400 1-403 | 1-406 1.409 01 
15 | • 413 ) 1.416141911-4221-4251-4291-4321: 435 [ 1-439 1-442 1.011 


22 
12 2 
1 22 


2 2 3 
2 2 3 
2 3 3 
2 33 
2 33 


15 
17 


1 2 22 33 
1 2 2121 

2 3 3 
1 2 2122 33 
1 2 2 3 3 3 
12 2 3 31 


1.445 .] 1-449 | 1-45211-455145911-46211146611-46911472 11: 476 01 1 

1-47911-48311-48611.489 1-49311496 150011• 503 | 1.507 i - 510 01 1 
18 | 1 514 ] 1-517 | 1-52111-524 | 1 :528 | 1.531 | 1 :5351 538 | 1-54211-545 
19 

1 54911-55211-5561-5601 1-563 | 1 557 | 1-570-1-574 | 1-578 1-581101 ! 
20 1 :585 1 

1-58911 592 1 :596 / 1600 / 1-603 | 16071611 ] 161411.618 | 011 
• 2111622 1.626 | 1 62911633 | 1 637 | 1 641 1644 | 1.64811-652 16561011 
• 22 166011663.11-66711671116751167911-68311.68711-69011-694 

01 1 
* 23T1.698 1.70211-70611710 / 1714 / 1718 | 1-72211-7261-73011-734101 

01 ! 
24 1-7381 1742 11-74511: 75011-75411-758 | 1-76211-76611-17011-774 
25 • 77811-78211-78611-79111-79511-79911 803 | 1-8071181111-816 


2 2 2 
2 2 2 
22 2 
2 2 2 
2 2 2 


3 3 3 
3 3 3 
3 3 4 
3 3 4 
3.3 4 


011 
01 | 


* 26.1820 ) 1824 | 1-828 11.832 | 1-837 | 1841 ] 1-845 1849 | i -854 1858 
• 27 1.8621 1.86611-87111-87511-87911 8841-8881-89211-8971 1901 
• 281-905 

1-9051 1910 | 191411-91911-92311-928 | 1932 | 1 * 93611-941 | 1-945 
• 29 1950 195411-95911-96311-968 | 1 97211-9771 1-98211-98611-991 
* 30 1-995 | 2 • 00012-0041 2 • 009 2 • 014 2 • 018 | 2-0231 2 : 02812-03212 • 037 


2 2 3 3 34 
2 2 313 3 4 

) 
2 2 313 4 
2 2 3 3 4 
2 23 3 4 4 


• 31 | 2 : 042 | 2.046 2-051 2 • 056 2• 061 | 2• 065 2.07012-075 | 2-080 | 2• 084 
32 2 • 0891 2 • 094 2 • 099 12 : 104 | 2-1891211312-11812-12312-128 | 2 : 133 01 | 
• 33 | 2.13812-14312-14812• 153 | 2-158 | 2-163 12-168 | 2-17312.178 | 2-1831011 
• 34 2 

2 • 188 | 2 193.12.19812-20312-20812-21312-218 | 2 • 22312-228 2 • 234 1 1 2 
• 35 | 2 : 23912-24412-24912-254 | 2-25912• 265 | 2-27012-27512-28012-235 112 


2 2 3 3 4 4 
2 2 3 3 4 4 
2 2 3 3 4 4 
2 3314 4 5 
2 3 3 4 4 5 


• 36 | 2 

2 : 29112-296 | 2 • 301 | 2 • 307 | 2-312 ) 1.31712 • 323 | 2 : 3281 2 • 33312 • 339 
37 | 2 • 3441 2 • 350 2• 355 2 • 366 / 2• 3662-3712: 377 2 • 38212• 388 | 2 : 393 
* 38 2 • 3991 2 40412-41012-41512-42112.427 12:432 | 2 438 2 : 44312-449 
39 2 •4551 2450 2-4662-472 | 2-471 2 48312.489 / 249512• 500 | 2-506 
• 4012• 512 2• $ 18 | 2.523 2 • 52912-535 2 : 541 | 2• 547 2: 553 2 :55912.564 


112 

1 2 


2 3 3 
2 33 
2 33 
2 3 3 
234 


4 4 5 
4 4 5 
4 4 5 
4 5 
4 55 


112 


4 2 • 570 | 2-576 ! 2-582 | 2 • 588 | 2 •59412-600 | 2.60612.612 | 2-61812624 
* 2 • 63012-636 2 • 64212: 64912 • 65512.661 | 2: 66712673 2.6791 2 • 68, 

2-692 | 2.698 12-704 | 2-71812716 | 2-723 | 2-729 | 2-735 | 2-742 | 2-748 

2 : 75412-761 | 2-76712-773127881278612.793 | 2.799 | 2-805 | 2 • 812 
45 | 2.81812-825 2 • 3112.838 12-844 | 2-851 2.858 | 2 • 86412.87112.877 


112 
11 2 
11 2 

12 
12 


2 3 4 4 55 
2 3 4 456 
3 34 4 5 6 
3 3 414 56 
3 3 4 5 56 


• 45 | 2 • 884 | 2-891 12.89712-904 2 • 911 | 2-91712-92412• 931 2 • 938 | 2-944 
* 47 2• 95112.958 2• 965 | 2 • 97212: 979 2 • 98512-99212.999 / 3-006 | 3-013 
18. 3-02013-027 13-034 13-841 | 3-048 13-055-13-062.13-06913-07613.083 
* 49 3-09013-097 13-10513-112 13-11913-126 13-133 13-14113-14813-155 


11 2 
112 
112 
112 


3 3 4 | 556 
3 3 4 5 56 
3 4 4 5 66 
3 4 4 5 66 


376 


எதிர் மடக்கை 


வித்தியாசங்கள் 


1 


1 


2 


3 


41 


5 


6 


81 


9 


12314 5 6 


1 8 9 


*5013-162 | 3 170 | 3-177 | 3-184 3-192 | 3-199 | 3-206 | 3-21413-221 3-228 


11213 4 4 5 6 7 


• 51 | 3-236 j3-243 | 3-251 | 3-258 | 3-266 | 3-273 | 3 • 281 | 3-289 | 3-29613-304 2 3 4 5 
• 52 | S • 311 | 3-319 | 3 • 327 3 • 334 | 3-34213-350 | 3-357 3 • 365 13-373 3-381 1 2 213 4 5 
• 5313-388 3-396 | 3-40413-412 | 3-420 | 3-428 | 3 436 3-44313-45113-459 1 2213 4 5 
54 | 3-467 | 3-475 | 3-483 | 3.491 3.499 | 3.508 | 3-51613-524 | 3-532 3-540 12 213 4 5 
55 | 3-548 3-556 | 3-565 | 3-573 | 3-581 | 3-589 ] -3-597 | 3-606 / 361413-622 112 213 4 5 


5 6 7 
5 6 7 
6 6 7 
6 6 7 
6 7 7 


• 56 3631 3• 63913-64813-65613-664 | 3-673 | 3-681 | 3-690 .3-69813-707 1 2 313 4 5 6 7 8 
*5713-7151-3-724 3-733 | 3-741 | 3-75013-758 | 3-767 /377613-78413-793112 313 4 5 6 7 8 
• 58 | 3-802138 ! 1 | 3-81913-828 | 3-837 | 3.846 [ 3-855 | 3• 86413-87313-882 1 2 314 4 5 6 7 8 
| 59 | 3-890 | 3 • 899 / 3-908 | 3-91713-926 | 3-936 [ 3-94513-95413-96313-972 1 2 3 4 5 5 6 7 8 
* 6013-98113-99013-99914-00914-018 | 4-02714-03614-04614-055 14-064112 3 4 5 616 7 8 


• 61 / 4-074 | 4-083 | 4-093 | 4 102 | 4 11114121 | 4-130 14-14014150 1415911 2 314 5 617 8 9 
* 621416914-178 ) 4 188 4 198 | 4-20714-217 / 4-22714-23514-246-14 : 25612 3/4 5 617 8 9 
6314-266 | 4-27614-285 | 4-295 | 4-30514-31514-3251433514-345-14-355 3 4 5 6 7 8 9 
16414-365 | 4-375 | 4-38514-395 | 4-48614-41614-426 4-43614-446 4457 1 2 3 4 5 617 8 9 
165-14-46714-477 / 4.487 | 4-498 | 4 :508 | 4 51914-52914• 53914-550 4-560112 314 5 617 8 9 


* 661-4-571 4 : 58114.592 | 4-603 | 4 + 613 4 • 624 | 4 •63414-64514-65614-667 1 2 3 4 5 617 9 10 
16714677 4 *68314699 | 4-710 | 4721 | 4-732 | 4-742 | 4-75314-7644-773 
[ 1 2 3 4 5 7 

7 8 9 10 
• 6814-78614-797 4-808 | 4-819 4 • 831 484214-853 | 4-864 | 4-875 4-887 1 2 3 4 5 1 8 9 10 
• 6914-898 14-90914-92014-9321494314 955 | 4 96614-97714-98915-en | 5 6 7 8 9 10 
17015• 012 | 5 • 023 | 5 • 035 | 5 • 047 | 5 • 058 | 5 • 070 | 5 • 082 | 5 • 093 | 5-10515117 12415 6 7 8 9 11 


• 7115-129 | 5-1405-152 | 5-164 | 5-176 | 5-188 | 5-200 | 5-21215-22415-236 1 811011 
• 7215-248 | 5-260 / 5272 | 5-28415-297 ( 5 • 309 | 5-32115-338 5-34615-58 1 2 4 5 6 719 10 11 
•.7315-37015-38315-395 | 5-408 | 5-42015-433 ] 5-44515-45815-47015-48 13415 689.101 
.7415-49515-50715-521 | 5-534 | 5-54515 • 55915-572 | 5-585 | 5-59815-610 1 3415 631910 12 
• 75 [ 5 62315-63615-64915-662 15* 675 | 5-689 | 5-70215-715 5-728 ( 5741 i 3415 7 119 10 12 


* 5-754 | 5-7685-781 5-794 | 5-808 | 5-821 5834 | 5 : 848586 : 5 875 } { 3 4 5 1 8 9 11 12 
• 77 | 5-88815-9021591615-92915-943 | 5-957 | 5-970 | 5-98415-99816-012 134-15 ! 7 11 12 
* 78 16: 026 03916 053 | 6 06716 •08116.09516.1096-1241613816152 1 3416 7 3110 11 13 
• 791616616130.16-19416-20916-22316-23716 • 25216-26616-28-16-29511 3416 7 , 11011 13 
• 8016310163241633916-35316-368 [ 6-3831639716-41216.427 [ 6-442 

6-397 | 6-41216.427 [ 6-44213416 7 9 10 12 13 


• 81 16-45747116.43516-501 ( 6.51616-531 | 6-5461656116-57716 592.12 3 516 8 , 11 12 14 
* 8216507 | c622 6637 | 6531666816.68316.699 | 6-71416-73016-745 | 2 3 516 8 9/11 12 14 
• 83 67677616-792 6.80816-823 6 •839 6-85516-87116-88716-902 2 3 516 8 3/11 13 14 
• 8416918-43416 95016-96616-982 16-998 | 7015 | 7-031 | 7-047 17-063 

7 : 015 ] 7-0317-04717-063123516 8 16/11 13 IS 
• 3517-979 -0951711217 • 12917-145171611717817-19417-20117-228 

7.178 7 • 194 | 7-201 | 7-228 | 2 3517 8 101 12 13 15 


+861724417261 | 7-27817295 | 731117 328 | 7-345 | 7-362 | 7.379-17-39612 357 8.fa112 13 15 
• 8717• 4 ! 317:430 | 7-447 7.4647-48217-4997.516 | 7.534 | 7-551 | 7 •53.2 357 91012 14 16 
• 3817-586 7 003 | 762117638 7.65617-67417-691 770917-727 17-745 517 911 12 14 16 
189 1776217-78017-7931781617* 834 7-85217•870 17.88917-90717-925124517 9 til13 14 16 
• 96179d3 | 7-96217980 / 7-998 | 8 • 017 | 8-035 | 8-054 | 8-07218-09118-110124617 911/13 15 17 


+93 18-128 | 3-1471815518185 | 8-20418-222 18-241 18-260 | 8-279 / 8-299 

8-24118-26018-279 / 8-299 | 24618 911/13 15 17 
• 92 18318 18: 337 ) 8-356 | 8-375 | 8 :39518-41418.433 | 8.453 | 8-47218-492 

| 6.8 1012114 15 17 
• 93 . 3-511 | B 53118-551 | 8: 570 | 8-5901861018-630 | 8-650 | 8.670 8-690 24618 10 12.14 16 18 
• 94 18-71018-73018-75018-71018-79018-81018-83118-85118-87218.892 2 4 618 1012114 16 18 
• 9518-91318-95418-954 | 8-974 | 8-99519.01619-036-19• 05719-07819-099 24 618 0 12115 17 19 


1969• 1209-14119-16219-18319-204 | 9 • 22619-247 | 9-26819-29019-311 124618111315 17 19 
• 979.3339-35419-37619-397 | 9-41919-441 | 9-462 | 9-484 9.50619-528 1241911 13 ] 15 17 20 
• 9819-55019-57219-59419-61619638 | 9-661 19.683.19-70519-72719-750 12471911 13/16 18 20 
• 999-772 19-79519-817 | 9-840-19-863 | 9-886 19-90819-931 19-954 19-977 125119 11 14116 18 20 


377 


முக்கோண அளவியல் விகிதங்கள் 


A 
( டிகிரியில்) 


sin A 


COS A 


tan 


A 
( டிகிரியில் ) 


sio A 


cosA 


tan A 


0 


0000 


I - 000 


• 0000 


45 


* 707 


* 7071 


I 0000 


1 
2 
3 
4 
5 


10175 
* 0349 
* 0523 
0698 
• 0872 


-9998 
+9994 
• 9986 
• 9976 
• 9962 


• 0175 
* 0349 
* 0524 
• 0699 
• 0875 


46 
47 
48 
49 
50 


7193 
* 7314 
17431 
17547 
7660 


6947 
* 6820 
*6691 
6561 
6428 


I 0355. 
1 0724 

1106 
( 1504 
1.1918 


6 
7 
8 
9 
10 


-1045 
1219 
1392 
•1564 
• 1736 


+9945 
• 9925 
9903 
19877 
• 9848 


1051 
* 1228 
1405 
• 1584 
• 1763 


51 
52 
53 
54 
55 


17771 
* 7880 
* 7986 
* 8090 
• 8192 


6293 
* 6157 
• 6018 
* 5878 
• 5736 


1 • 2349 
1-2799 
1 :3270 
1 : 3764 
1.4281 


11 
12 
13 


1908 
* 2079 
• 2250 / 
• 2419 
• 2588 


• 9816 
• 9781 
• 9744 
19703 
19659 


+1944 
• 2126 
* 2309 
• 2493 
* 2679 


56 
57 
58 
59 
60 


• 8290 
• 8387 
• 8480 
• 8572 
+8660 


• 5592 
15446 
• 5299 
• 5150 
15000 


I 4826 
1 5399 
1 : 5003 
• 6643 
1.7321 


15 


16 
17 
18 
19 
20 


• 2756 
• 2924 
-3090 
* 3256 
• 3420 


9613 
• 9563 
* 9511 
19455 
19397 


• 2867 
• 3057 
13249 
• 3443 
* 3640 


61 
62 | 
63 


* 8746 . 
* 8829 
• 8910 
8988 
* 9063 


14848 
* 4595 
* 4540 
14384 
• 4226 


1-8040 
1 : 8807 
19626 
2-0503 
2-1445 


64 


65 


21 
22 
23 
24 
25 


* 3584 
13746 
* 3907 
* 4067 
* 4226 


• 9336 
* 9272 
* 9205 
+9135 
19063 


* 3839 
* 4040 
• 4245 
* 4452 
* 4663 


66 
67 
53 
69 
70 


• 9135 
* 9205 
* 9272 
19336 
+9397 


-4067 
3907 
* 3746 
* 3584 / 
• 3420 


2.2460 
2-3559 
2 •4751 
2-6051 
2-7475 


26 
27 
28 
29 
30 


* 4384 
* 4540 
* 4095 
4848 
15000 


* 8988 
+8910 
* 8829 
• 8746 
• 8660 


* 4877 
5095 
* 317 
+5543 
" 5774 


71 
72 
731 
74 
75 


• 9455 
9511 
12563 
* 9613 
+96591 


• 3256 
• 3090/ 
• 2924 
• 2756 
• 2588 


.2 • 9042 
3-0777 
3-2709 
3-4874 
3-7321 


31 
32 
33 
34 
35 


* 5150 
• 5299 
* 5446 
• 5592 
* 5736 


• 8572 
8430 
" 8357 
• 8290 
• 8192 


• 6009 
* 6249 
* 6494 
* 5745 
* 7002 


76 
77 
78 
79 
80 


• 9703 
19744 
• 9780 
• 9816 
• 9848 


2419 
* 2250 
2079 
• 1908 
-1736 


4 • 0108 
4 3315 
4.7046 
5-1446 
5-6713 


81 


+ 82 


36 
37 
38 
39 
40 


* 5878 ) 
6018 ) 
6157 
• 6293 
* 6428 ) 


8090 
* 7986 
* 7880 
* 7771 
* 7660 


* 7265 
• 7536 
• 7313 
• 8098 
• 8391 


& 3 
84 
85 ) 


+9877 
-9903 
• 9925 
* 9945 
• 9962 


1564 
1392 
1219 
• 1045 
• 0872 


63138 
• 7.1154 

8-1443 
9-514 
11.43 


41 
42 
43 
44 


• 6561 
* 6691 
*6820 
16947 


* 7547 
• 7431 
17314 
17193 


+8593 
• 9004 
-9325 
* 9657 


86 
87 
88 
89 


19976 
* 9986 
199941 
19998 


• 0698 
• 0523 
• 0349 
* 0175 


14:30 
19 • 08 ) 
28-64 
57-29 


378 
வர்க்கம் , கனம் , வர்க்கமூலம் , 

வர்க்கமூலம் , கனமூலம் 


1 


1 


12 


18 


V 


122 


ms 


V 


R 


சா 


2 
2 


1 
4 


1 
8 


1.44 


1 
1-414 


1-260 


51 
52 


2601 
2704 


132651 
140608 . 


7141 
7-211 


3-708 
3 : 733 


1-260 


3 


9 
16 
25 


27 
64 
125 


1-732 
2 • 000 
2.236 


1-442 
1 : 587 
1-710 


53 
54 
55 


2809 
2916 
3025 


148877 
157464 
166375 


7-280 
7-348 
7-416 


3-756 
3-780 
3.808 


5 


36 
49 


216 
343 


2.449 
2.646 


1-817 
1913 


56 
57 


3136 
3249 


175616 
185193 


7.483 
7-550 


3-826 
3.849 


3 
9 
10 


64 
81 
100 


512 
729 
1000 


2-828 
3-000 
3-162 


2-000 
20080 
2 : 154 


58 
59 
60 


3364 
3481 
3600 


195112 
205379 
216000 


7-616 
- 7-681 

7-746 


3-871 
3.893 
3.915 


121 
144 


1331 
1728 


3-317 
3-463 


2 : 224 
2.289 


61 
62 


3721 
3844 


226981 
238328 


7-810 
7.874 


3-936 
3958 


12 


13 
14 
15 


169 
196 
225 


2197 
2744 
3375 


3-606 
3-742 
3.873 


2 • 351 
2-410 
2-466 


63 
64 
65 


3969 
4096 
4225 


250047 
262144 
274625 


7-937 
8000 
8-062 


3-979 
4.000 
4.021 


16 
17 


256 
289 


4096 
4913 


4-000 
4-123 


2 :520 
2 :5711 


66 
67 


4356 
4489 


287496 
300763 


8-124 
8.185 


4-041 
4-062 


5832 


18 
19 
20 


324 
361 
400 


6859 


4-243 
4-359 
4-472 


2-621 
2.668 
2-714 


65 
69 
70 


4624 
4761 
4900 


314432 
328509 
343000 


8-246 
8-307 
8-367 


4082 
4 102 
4.121 


8000 


21 
22 


441 
484 


9261 
10648 


4 583 
4.690 


2-759 
2-802 


71 
72 


5041 
5184 


35791 / 
373248 


8.426 
8.485 


4.141 
4.160 


23 
24 
25 


529 
576 
625 


12167 
13824 
15625 


4-796 
4 899 
5-000 


2-844 
2 : 884 
2-924 


13 
74 
75 


5329 
5476 
5625 


389017 
405224 
421875 


8 : 544 
8-602 
8 : 660 


4.179 
4.198 
4-217 


26 
27 


676 
729 


17576 
19583 


5-099 
5-196 


2 • 962 
3-000 


76 
77 


5776 
5929 


438976 
456533 


8718 
8-775 


4-236 
4-254 


28 
29 
30 


784 
841 
900 


21952 
24389 
27000 


5-291 
5-385 
5.477 


3-307 
3-072 
3-107 


78 
79 
80 


6084 
6241 
6400 


474552 
493039 
512000 


8-832 
8-888 
8-944 


4-273 
4-291 
4.309 


31 
32 


961 
1024 


29791 
32768 


5-568 
5 657 


3-141 
3-175 


81 
82 


6561 
6724 


531441 
551368 


9000 
9-055 


4.327 
4-344 


33 
34 
35 


1089 
1156 
1225 


35937 
39304 
42875 


5-745 
5.831 
5-916 


3-208 
3-240 
3-271 


83 
84 
85 


6889 
7056 
7225 


571787 
592704 
614125 


9.110 
9-165 
9 • 220 


4 : 362 
4-380 
4-391 


36 
37 


1296 
1369 


46656 
50653 


6 : 000 
6.083 


3-302 
3-332 


86 
87 


7396 
7569 


636056 
658503 


9-274 
9 327 


14 
4-431 


38 
39 
40 


1444 
1521 
1600 


54872 
59319 
64000 


6.164 
6-245 
6.325 


3-362 
3-391 
3.420 


88 
89 
90 


7744 
7921 
8100 


681472 
704969 
729000 


9.381 
9 434 
9-487 


4-448 
4-465 
4-481 


41 
42 


1681 
1764 


88921 
74088 


6 403 
6-481 


3-448 
3-476 


91 
92 


8281 
8464 


753571 
778688 


9-539 
9 : 592 


4-493 
4-514 


43 


* 


44 
45 


1849 
1936 
2025 


79507 
85184 
91125 


6.557 
6.633 
6-703 


3-503 
3-530 
3-557 


931 
94 
95 


8649 
8836 
9025 


804357 
830584 
857375 


9.644 
9.695 
9-747 


4-531 
4 547 
4.563 


46 


2116 
2209 


97336 
103823 


6-782 
6-866 


3-583 
3.609 


96 
97 


9216 
9409 


884736 
912673 


9-798 
9.849 


4 579 
4 595 


48 
49 
50 


2304 
2401 
2500 


110592 
117649 
125000 


6 • 928 
7-000 
7-071 


3-634 
3-659 
3-684 


98 
99 
100 


9604 
9801 
10000 


941192 
970299 
1000000 


9.899 
9-950 
10-000 


4-610 
4-626 
4-642 


379 


பெருக்கல் தலைகீழிகள் 


வித்தியாசங்கள் 

( கழிக்க ) 


0 


1 


2 


3 


4 


5 


6 


8 


9 


1 2 3 4 5 6 


7 8 9 


1.0 
1 


1000 99011-980419709.96151-9524.9434 19346.9259 9174918 28 | 37 4655/64 74 83 
9091 90091-8929 | 8850 / -8772 -8696.86211.85471-84758403 8 15 23/31 38461536169 

854 
• 8333 8264/8197 8130 8065 8000 -7937 787478137752 7 13 20 25 33 39 4652 59 
176921-76341-757675191-74531-74071-73531-72991724671941611 17 22 28 33 3944 50 
171431.70921-7942 -69931-6944 168971-6849 6803167576711151014 19 24 29/3338 43 


1 : 2 
1 : 3 
14 


1.5 
1 6 


• 6667 6623657916536 6494.5452 6410636963291.628914 813 11 21 25/29 34 38 
6250 62116173 6135.6098 / 6061 6024 5988 ) 5952-5917 / 4 7 11 15 19 22 26 29 33 


1.7 
1 : 8 
19 


:5555 : 5525 


• 5882 .58481.5314.5780 / -5747 1.57145682 5650.5618 | -558713710/13 16 20 23 26 30 

•53481-53191.52911369112151712023 26 
* 5263 -5236.52331.5181 .5155 / -5128 | .5102 -50765051 -5025 3.58| 111316 18 21 24 

1 
• 5000 4975-4050 -49264802 4878 4854 4831 4808 4785 2 5 7 10 12 14 17 19 22 
• 4762 -47391-47171.4695 ] -4673 -4651-46301-4608 4587 / -4566124 7 911131517 20 


2 : 0 


2 : 1 


2 • 2 4545-4525 -45051.4484 4464 4444 4425-44051-43861.436712 4 6 8101214 16 18 
2 : 3 • 4348.4329-43101.4292.4274 -4255.4237.42191-4202 4184 12 4 5 7 911 13 14 16 
2.4 • 41671-4149 4132 -41151-4038 -4082 -40651-40491-4032 -4016123 57 810/12 1315 


2 : 5 
2.6 


* 4000 .3984 -39881.39531.3937 -39221.3906.3891 1.3876 3861123 56 8 9 11 12 14 
• 3846 3831 38173802.3788 ) 377437591.37453731 37171 3 4 6 7 8/101113 


2 : 7 
2.8 
2.9 


•37041.3690 .36761.30631.36501.36361.3623.36101-35971.3584 | 1 | 34| 57 8 
• 35711 : 35591.3546 .3534.3521 .35091.34971.3484 -3472 • 3460 1 2 4 567 
• 34481.34361.34251.34i31.3401 .33901 • 33781.33671.33561.3344 1 2 3 5 6 7 


9 : 11.12 
91011 
8 910 


3.0.3333 33221-3311 | .3300 • 32891.3279.3268.32571.324732361 2 3 4 5 6 
3.1.3226.32151.3205.3195 .3185.3175 3165.3155 .3145.3135 1 2 3 4 5 6 


1910 
7 8 9 


3-2 •3125 .3115.31061.30961-30061.30771-3057 1.3058 | .30491-304011 2 3 

• 3030 -3021 .3812 -3003 | -2844 -2985 ) -2976 2967 -2959-2950 1 2 3 
34 / 2941 -2933 2924 -2915-2007 1.289912890 2882 2874 -2865 1 2 3 


4 56 
4 4 5 
3 4 5 


7 8 9 
6 7 8 
6 7 8 


3.5 


• 285728492841 2833 -2825 -2817/2809 28012793 278611 22 
2778 27702762 2755 27471-2740 2732 2725 27171271012 2 


3 4 5 
3 4 5 


66 7 
567 


3-6 


3-7 
3.8 


2703 -2695-2503-26811-257412667 2660 2653 -2646-2639 

• 263911 1 2 3 4 4 
• 2632 -26251-26181-2611 .26041-2597 -2591 25841-25771-257111 1 2 3 34 
• 2564 -2558-2551 | -25451-25331.2532 25252519-2513 -250611 

• 25061112334 


5 66 
556 
4 5 6 


4.0 
4 1 


• 2500 | 24942483 2481 -2475 24691-2453-2457 -2451 2445 1 1 2 
• 2439-24332427 -2421-24151-2410 / 2404 -2398 -23921-238711 

• 2387111 2 


234 
233 


45. 5 
4 55 


4.2.2381 2375-2370.2364 2358 2353 2347 2342-2335 • 233111 12233 
4 : 3 • 2326 -2320 | 2315 -230912304 -229912294 2288 | -2283-22781 1 2 

3 
45-22731-2268 -22621-2257 | -22521-2247 22421-2237-2232 -2227 11 12 

• 2227111 2233 


4 45 
4 4 5 
44 5 


4.5 
416 


2222 22171-2212 ) 2208 2203 21981-21931-21881-21331-2179 

217910 11 
• 2174 / 2169 -2165 / 210 2155 2151 21452141213721321011 


2 23 
2 23 


34 4 
34 4 


2128 .212321191-211412110 ./-21052101 2096-2092 2088 

• 20881011 
-2083 2079 2075 207012066 2052 2058 20531-2049 204510 11 
• 20411-2037 2033 2028 2024 -2020 / -2016 -2012 -2008 2004101 1 


2 23 
2 23 
2 2 2 


34 4 
3 3 4 
3 3 4 


* 


5-0 
5.1 


• 20001-19961-19921-19881-19841-19801.19761-1972-19691-1965101 
• 1961 -19571-1953 .1949 19461.1942 .19381.1934-1931 1927101 

• ! 


222 
222 


33 4 
3 3 3 


* 1135 133 


5-2 
5.3 
5-8 


• 1923 19191-1916 1912 1908 1905 1901 | 1898-1894-18901011 1 22 33 3 
1887 -1883 -1880-187618731 : 18691.18661-1862.1859-1855101 

1.1855101 11 22 

1 222 33 
• 1852 -1848-1845-18421-18381.18351-18321.1828-18251-1821 10 11 1 22 233 


(5380 


பெருக்கல் தலைகீழிகள் 


வித்தியாசங்கள் 

( கழிக்க ) 


0 


1 


2 


3 


41 


5 


6 


7 


9 


12314 56 


7 8 9 


5 :51 18181-1815-18121-1808-18051-18021.17991-17951-17921-1789 
5 6 17861-17831-1779-1776-17731-1770-1767-1764.17611.1757 


01.1112 

12 2123 3 
011112212 33 


5.7.1754 -1751 1748-174511742-1739-17361-173311301-1727 

17241-1721 17181-17151.17121-17091-17061-17041701 1698 
5-91695 -16921-16891-16861.16841-168 ! 1-16781-1675116721669 


011111 2212 2 3 
01111 1212 23 
011111 212 2 3 


• 1667 1664 -1661-1658-1656 -165311650 -16471-1645-1642 
6.116391.1637 -1634 -1631 -16291 : 1626.16231-16211-16181616 


01111 1 212 2 3 
01111 222 2 


6.2116131.1610.1608 1.1605 ) 16031.16001 :1971-15951-1592-1590 
6.3.1587 .158511582 ) .15801-15771 : 15751-15721-150-15671: 1565 
6.4 .1562 -15601.1558 -15551-1553-15501.15481.15451 15431 : 1541 


1 21222 
001 1 22 2 
0011111 2. 2. 2 


6.5.15381-1536 . -15341-1531 -1529-1527-15241-15221-1520 1-1517 
6.5115151-15131-15111.1508 -15061.15041-15021 :14991.14971.1495 


00111 
00111 1 


12 22 
112 2 2 


1493-1488 -148614841-1481.14791 : 1477 -147511473 
• 1471 .1468-1466-1464 -14621-14601-14581 : 1456 -14531-1451 
691144911447 -144511443 -14411-1439 14371.14351.14331-1431 


00111 1 112 2 2 
00111 112 2 2 
00111 11112 2 2 


001 1 1 11 2 2 
001111 

1 1 1 1 22 


14291-1427 -14251.14221-14201-14181-1416114141-14121-1410 
7.11.1408 -14061-1404 14031-1401 -13991-13971.1395 -13931: 1391 

07 ) 

BS 
7.2.13891.1387 1385 13831381 

13831-13811-1379 13771.1376-13741-1372 
7.311370-1368 1366 1364 -13621361 113591-13571-13551-1353 
741351 .13501-13481-1346113441.13421-13401013391.1337 . -1335 

RDINI 
7.51333 1332 13301-132813261-13251-132311321-1391-1318 
7.611316 13141-13121-13111.13091-1307 -1305 1204 -1302 1.1300 


00111 
001111 
00111 1 


111 22 
111 2 2 
1212 


00111 1 
001111 


1 

41 2 
111 21 


1111 


7.7129911297 -1295 -12941-12921-12901-12891-1287 .12851-1284 
7-8-1282-12301-12791-12771-12761-1274 .1272 .12711-12691.1267 000111 
7.91.1266-12641-1263 1261-125911258 -12551-12551-12531-125210.00 

000111 


1:19 


* 


12501-12481-12471-1245 -12441-12421-1241-1239 -1238-1236 

• 1242 124112391-12381.1236100011 1 1 
8.11-123512331-12321.12301-1229-1227.12251-12241-12221-1221 000111 

1 1 1 


1 1 1 
1 1 1 


8.21-1220.12181-12171-12151.12.141-1212 .1211-12091-1208 ( -1206 
8.31-12051-12031-12021-12001-11991-1198-11961-11951193-1192 
84,1190-1189 11881186-11851183 -11821-118111791-1178 


000111 1 1 1 1 
00011 1 

1 1 111111 
00011 1 1 1 1 1 


8.51176-1175.11741-1172.1171-1170-11681167-11661164 
861163-1161-11601159.1157 1156-1155.1153-11521-1151 


00011 
00011 


1 1111 
1 11 


8.71149.11481-114711451144 114311421-114011391-1138 
881-1136-1135 11341-11331-1131-1130111291-1127.11261-1125 
891-112411221-1121-11201-11191-111711161-1115 | 11141112 


0001 1 1 1 
00011 1 111 
00011 1 1 

11 


9-01-111-11101-11091-11071-11061-1105-1104-11031110111100 
9.11.10991-1098 -1096-1095-10941-10931-10921-10901.10891.1088 


09 - 1098 1096 1995 -1094 -1093 -1092 090 1089 


00011 1 1 
000101 ! 


1 
1 


9-21 : 10871-10861-10851-1083-1082-1081-1080 -1079 1.107811076 
9.3.1075-10741.10731-10721-1071-1070-10681-10671-10661-1065 
9.4.1064.10631.1062 | 1060 10591-1058.10571.1056-10551-1054 


000101 1 
00010 11 
00010 1 1 


1 
ப 


9.51-10531-10521-10501-10491-10481-10471-1046-10451-10441-1043 
9.61.1042-10411.10391.1038 / 10371-1036-1035 : 1034 10331-1032 


00010 1 1 
000101 1 


1 
1 


5035 1934 105 


9-7-1031-10301.10291-10281-1027 -10261-10251-10241-1022-1021 
9.81-10201-10191-10181-10171-10161-1015-10141-1013-10121-1011 
991-10101-10091-10081-10071-10061-10051-10041-10031-1002 -1001 


000101 1 1 
00010 1 1 
00010 0 111 


கற்க கசடற 


பனாமா 


மனம் 


Wrapper Printed at : PERCO LITHO WORKS , SIVAKASI - 626123 . 


